ஹரி : ஓம் 
ஸ்ரீமதேராமா நுஜாயநம : 


களப்பாள் 


என்று வழங்குகிற 


வதாருவனத்தலபுராணம் , 


பகோணம் டவுன் ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதராகிய 

பின்னத்தூர், ப்ரம்ஹஸ்ரீ 
அ . நாராயணசாமிஐயரவர்கள் 

இயற்றியது . 


திருக்களர் 


சாமிநாத உபாத்தியாயரால் 


கும்பகோணம் 
ஸ்ரீவித்தியா அச்சுக்கூடத்தில் , 
பதிப்பிக்கப்பட்டது . 


Copyright Registered . 
இதன் விலை அணா 12 . 

1905 


முகவுரை 


பூவுலகத்தில் புகழ்மிக்கோங்கி மேவுறுவளம்பலமிகு சோழ 
நாட்டில் வண்டுவராபதி மன்னனார் கோவிலு ( மன்னார்குடி ) க்குத் 
தென்றிசைக்கண் ஒருகா தவழிக்கப்பாலுள்ளதும் களப்பாளெ 
ன் றுவழங்கப்பெற்றது மான இந்தத்தேவதாருவன மகாக்ஷேத் 
திரத்தில் அர்ச்சாவதாரமாகி எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீகஜேந்தி 
ரவரதப்பெருமாளின் புராணமொன்று வடமொழியிலிருந்ததனைத் 
தென்மொழியில் மொழிபெயர்க்கவேண்டுமென்று இந்தப்பெரு 
மாள் கோயில் அர்ச்சகராகிய மகா.நா - ஸ்ரீ கிருஷ்ணபட்டாசாரி 
பரவர்களும் யானும் நெடுநாளாக யோசித்துக்கொண்டிருந்தகா 
லத்தில் மத்தியில் யான் திருக்களர்த்தலபுராணத்தினை அச்சியற் 
றவேண்டிப் பின்னத்தூர் ப்ரும்ஹஸ்ரீ நாராயணசாமி ஐயரவ 
ர்களிடத்திற் சென்று அந்தப்புராணத்தினை அச்சிட்டுத் தரும் 
படி கேட்டுக்கொண்டனன் ; அங்கனமே அவர்கள் அதனைப்ப 
ரிசோதித்துத் திருத்தி அச்சிட்டு வரும்பொழுது டிை திருக்கள 
ரக்கோயிலுள்ள சிலாசாஸனம் முதலியவற்றை யெடுத்தெழுது 
சிற நிமித்தம் அவர்கள் இங்குவந் தகாலத்தில் இங்குள்ளமுற்கூ. 
றிய பட்டாசாரியர வர்களும் இன்னும் சிலரும் இத்தேவதாருவ 
னத்தல புராணத்தை மொழிபெயர்த்துத் தரவேண்டுமென்று கே 
ட்டுக் கொள்ள அவ்வண்ணமே இதனைத் தமிழில் செய்யுள் நடை 
யாக மொழிபெயர்த்துக்கொடுத்தார்கள் ; இது கற்றோான்றிம 
ற்றோர்க்கும் பயன்படுமாறு இப்புராணச்செய்யுளுக்கிணங்க 
னத்தையும் சுருக்கமாக எழுதி இக்கோயிலில் வரைந்துள்ளசிலா 
சாதனங்களையும் எடுத்துச்சேர்த்துச் செய்யுளிலுள்ள சில அரும் 
பதங்களுக்குப் பொருளுமெழுதி ஷை கிருஷ்ணபட்டாசாரியரவர் 
களுதவியாலும் கோயிற்களப்பாள் மகா - - - -ஸ்ரீ நா . பக்கிரியோ 
ந்திரியாரவர்களுதவியாலும் இன்னும் சில கனவான்களுதவிய 
லும் இதனை அச்சிடுவித்தனன் ; இதில் ஏதேனும் எழுத்துப்பி 
ழைகள் முதலியன காணப்படுமாயினும் அறிவுடையோர்கள் வெ 
குளாது அங்கீகரிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் . 


வச 


| 


3-5-1905 . 
திருக்களர் . 


இங்ஙனம் 
மு . சாமிநாத உபாத்தியாயன் 


P 


சூசீபத்திரம் . 


பக்கம் . 


... 


க . 


க. 


.. 


... 


ககூ , 


... 


உன . 


.. 
- 


.. 


... 


.. 


சஉ , 


சு . 


எ . 


சசர் . 


.. 


விஷயம் . 
புராணவசனச் சுருக்கம் .... 
பாயிரச் சருக்கம் 

நைமிசச் சருக்கம் 
கூ . தலவிசேடச் சருக்கம் 

கருடச் சருக்கம் 
வசிட்டச் சருக்கம் 
முனி தீர்த்தச் சருக்கம் ... 
கயேந்திர வரதச சருக்கம் 
தாலத்து வச்ச சருக்கம் 

இந்திரயாகச் சருக்கம் . 
த 0 . தீர்த்தமான்மியச சருக்கம் . 

சிலா சாதனங்கள் 
அரும்பத விளக்கம் 

பிழை திருத்தம் . 

வசனம் . 
பக்கம் . 

வரி . 

பிழை . 
இத்தலத் 
ஆனைக்கா 

தன் 
கடு 


எசு . 


.... 
... 


ஆத 


.. 


... 


கங . 


உச 


திருத்தம் 
அத்தலத் 
ஆனை கா 


கக 


என்னி 


தம் 
எம்மி 
தாம் 


தான் 


22 


தமமு 


தன்னு 
பாட லின் செய்யுள் . 


எண் 


ae , 


கஅ 


கைைைக 


கைகை 


நக 


மிசையை 


நங . 


சரு 


தப்போர் 
னிரம்பி 


சச 


சஅ 


மெய்யாது 


மிசையெ 
தப்பேர் 
னிரப்பி 
மெய்யாத 
வைய வங் 
க - இந்திரயாகா 
சருக்கம . 


கூஎ 


எக 


த 


வைபோகங் 
அ - தாலத்துவசச் 

சருக்கம் . 


* 


Iru inni 


. 


ஸ்ரீ 
ஸ்ரீராமஜயம் . 
ஸ்ரீமதே ராமாநுஜாயநம : 
களப்பாள் 

என்று வழங்குகிற 
தேவதாருவனத்தல புராணம் . 

வசனச் சுருக்கம் . 

முதலாவது பாயிரச்சருக்கம் . 
இது தெய்வவணக்கமும் அவையடக்கமும் சிறப்புப் பாயிர 
மும் கூறுகின்றது .. 

இரண்டாவது நைமிசச் சருக்கம் . 
பூவுலகத்தில் தவஞ்செய்தற்குரிய இடம ஒன் நினை விரும் 
பிய முனிவர்கள் பிரமதேவரைய டைந்து வணங்கித் தங்கள் 
கருத்தினைக் கூற அதனைக் கேட்ட பிரமதேவர் மகிழ்ந்து கையி 
லிருந்த தருப்பையை ஒரு வளையமாகக்கட்டி முனிவரை நோ 
க்கி இந்த நேமி ( வளையம் ) எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த 
இடம் மிக்க பரிசுத்தமுடையதாகும் ; அவ்விடத்திலிருந்து 
கள் தவஞ்செய்யுங்களென்று சொல்லி அந்த நேமியைப் பூமி 
பிற்போக்க 

பாக்கலும் அது இமயமலையின் தென்பால் விழுந்தது ; 
அது விழுந்த இடத்திலுண்டாகிய வனத்திற்கு நைமிசாரணி 
யமென்று பெயராயிற்று . 

அவ்வனத்தில் பிருகுமுனிவன் புதல்வனாகிய சௌனகனாதி 
ப்பற்பல முனிவரர் ஒருங்கு கூடித் தவஞ்செய்யுங்காலத்தில் ஒரு 
நாள் வியாஸ மஹரிஷியின் சிஷ்யரான சூதமுனிவரென்பவர் 


நீங் 


2 


தேவதாருவனத்தலபுராணம் . 


அங்கு வர அவரை எதிர்கொண்டு பணிந்து 

திர்கொண்டு பணிந்து உபசாரம் புரிந்து 
ஒரு ஆஸனத்தின் மேலிருத்தித் தாம் அருகிலிருந்து ஐயா ! பண் 
டொருகாலத்தில் நீர் எங்களுக்கு நிலங்கடந்த நெடுமாலின் க்ஷே 
த்திரமான்மியங்கள் சொல்லிவரும்பொழுது களப்பா ளென் 
தலத்தில் வீற்றிருந்தருளுகிற கஜேந்திரவதமூர்த்தியின் திவ்ய 
சரித்திரத்தைச் சொல்லி எங்களை மகிழ்வித்தீராயினும் மீட்டும் 
அதனைக்கேட்டுக் களிக்கவேண்டுகிறோமென்று வணங்கக்கண்டம் 
சூதமுனிவா மகிழ்ந்து அவர்களைத் தன் அருகிலிருத்தி முனிவிர் 
காள் ! திருமாலின் திவ்யதேச சரிதமெல்லாம் பகவான் வியாஸ 
முனிவர் எனக்கு அருளிச்செய்து இவற்றை அன்பர்களுக் நீ 
சொல்லுக என்றவண்ணம் உங்கள் பக்திக்கு யான் மிக மகிழ் 
ந்து சொல்லுகிறேன் . முன்னம் நாரதமகாமுனிவர் பிரமாவை 
அடைந்து வணங்கி எம்பெருமானுடைய க்ஷேத்திரங்களின் சிற 
ப்பனைத்துங் சு. றியருளும்படி கேட்ட , அனைத்துக் கூறவேண்டா. 
சிறந்த ஒரு தலத்தின் மான்மியங்கேட்டால் எல்லாவற்றையுங் 
கேட்டதனாலுண்டாகும் பலன் ஒருங்கு அடையலாகும் . அத் 
தகைய தலமொன் றுளது அதன் மான்மியத்தினைக்கேட்பாபாயாக 
வென்று இக்களப்பாளின் தலமகிமையும் கருடன் பேறுபெற்ற 
தும் வசிட்டமுனிவர் ஞானம்பெற்றதும் மார்க்கண்டேயர் முத 
லானோர் பயன் பெற்றதும் அங்குத் துருவாசமுனிவர் சாபத்தால் 
யானையும் முதலையுமாகிப் போர் புரிந்த கந்தருவர்கள் சாபநீங்கி 
யதும் கலிங்கதேசத்து அரசன் தாலத்துவச னுற்ற பேய்வடி 
வம் நீங்கியதும் இத்தலத்தில் இந்திரன் அசுவமேதயாகஞ்செய் 
ததும் தீர்த்தமான்மிபமும் ஆகிய இவற்றைக் கூறக்கேட்ட வா 
றே யான் சொல்லுகிறேன் கேளுங்களென்று சொல்லத்தொட 
கினார் . 

மூன்றாவது தல விசேடச்சருக்கம் 
திருவரங்கம் முதலாகிய நாற்பது திருப்பதிகளைப் பெற்ற 
தும் தொண்டரடிப்பொடியாழ்வார் , திருப்பாணாழ்வா , திரு 
பங்கையாழ்வார் என்னும் இவர்கள் அவ நரித்தற்கிடமாகிய 

ராமாயணத்தைத் தமிழிலியற்றியருளிய கவிச்சக்கரவர் 
த்தியாகிய கம்பர் அவதரிப்பதற்கிடமாகிய தேரழுந்தூரைத் தன் 
னிடத்திற்கொண்டதும் நந்தியென்னுமூரிற்பிறந்த வர தெனென் 


ஙக 


தும் 


வசனச்சுருக்கம் . 


கூ 


னுமியற்பெயரையுடைய காளமேகனார் தமக்குத் திருமலைராயனால் 
கொடுக்கப்பெற்ற பரிசுகொண்டு பாம்புணிக்கூற்றத்துச் * சிற் 
றம்பர் என்னுமூரில் அக்கிரகாரமமைத்துப் பிராமணோத்தமர்க 
ளுக்குத் தானஞ்செய்யப்பெற்றதும் இன்னும் பற்பல சிறப்புக்க 
பெய்தப்பெற்றதுமாகிய சோழநாட்டையாண்ட சூரியவமிசத் 
தரசரில் சுரகுரு முதலாகிய சோழமன்னர்களால் பல உள் நாடு 
களாகப் பகுக்கப்பட்டுத் தம் முன்னோர்களின் பெயர்களாலே 
வழங்கப் பெற்ற அந்நாடுகளில் இராஜேந்திரசோழவளநாட்டி 
னுள் புறங்கரம்பை நாட்டில் இவ்வூர் விளங்குவதொன்றாகும் . 
இது கிருதயுகத்தில் தேவதாருவனமென்றும் திரேதாயுகத்தில் 
வசிட்ட புரமென்றும் துவாபரயுகத்தில் கருடபுரமென்றும் கலி 
யுகத்தில் கஜேந்திரவரதபுரமென்றும் பெயர்வழங்கப்பெற்றுளது . 
பிற்காலத்தில் வேளாளர் குலத்திற்பிறந்த களப்பாளனென்னு 
மொருவன் அரசனருளால் தன் பெயரை இந்தப்பதிக்கு இட் 
டதனால் இது களப்பாளென்று பெயராயிற்று . 

இத்தலத்திற்கு முடிவழங்குசோழவிண்ணகரமென்றும் சந் 
நிதி அக்கிரகாரத்திற்கு முடிவழங்குசோழசதுர்வேதிமங்கலமே 
ன்றும் பெயருள்ளன . சைவசமயத்தில் அறுபத்து மூன்று நாய 
ன்மார்களுள் கூற்றுவநாயனாரென்பவர் இங்கு அவதரித்து 
இதனை எழுகூறுபடுத்தியாண்டனரென்பது பிரமித்தம் . பராங் 
கதசோழன் மகனான இராஜாதித்தசோழனென்பவன் இவ்வூரிற் 
சிவபெருமான் கோயிலெடுப்பித்துத் தன்பெயரால் ஆதித்தேச் 
சுரயெனப் பெயரிட்டனனென்றுஞ்சொல்லுவார்கள் . 

யாங்கும் எச்சமையத்து எந்தத் தெய்வத்தைத்துதிப்பினும் 
அத்துதி அச்சுதப்பெருமானைச் சேர்தலால் அங்கனந் துதிக்கி 
ன்றவர்களுக்கு அருளும் பொருட்டு அவ்வுச்சமையத்தில் அவ் 
வக்கடவுள் போலத் தோன்றுகிற எம்பெருமான் இங்கு விளங் 
குவதால் இத்தலத்தை அடைபவரே நன்மையடைபவராவார் . 
பிறப்பையகற்ற வேண்டித் துதிப்போரும் தவஞ்செய்வோரும் 
அரும்பொருள்காண விரும்புவோரும் எக்காலத்திலும் இங்கு 
வசிக்கின்றார்கள் . அன்றியும் மூவாயிரமகரிஷிகள் எம்பெரு 

இது தஞ்சாவூர் ஜில்லா மன்னார் குடித்தாலூகாவிலுள்ளது 
சித்தாம்பூரென்று வழங்கப்படுகிறது . 


தேவதாருவனத்தல புராணம் . 


மானைத் தியானித்துக்கொண்டு இத்தலத்தில் வசிக்கின்றார்கள் . 
இதனில் ஒரு விநாடிகைப்பொழுது வரிப்பவர் அடையும்பயனை 
ஞானிகளாலும் அறிந்துரைப்பதரிதாகும் . வைகுந்தத்தில் ஒரு 
மாதமும் கங்கைக்கரையில் ஐந்துமாதமும் மற்றத் தலங்களில் 
பற்பலகாலமும் வலிப்பதனாலுண்டா சம்பயன்களெல்லாம் இப் 
பதியில் ஒருபொழுது உறைபவர் அடையும் பலனுக்கு சிகராகா , 
இப்பதி யாவராலும் வணங்கப்பெறுகின்ற துர்க்காதேவி கோயி 
லையுடையதுமன்றிப் பலபல யாகசாலைகளும் கல்விபயிலுமிடங்க 
ளும் வேதசாலைகளும் அன்னசத்திரங்களும் அமையப்பெற்றது . 

கள்ளுண்டோரும் உறுதிதவறினோரும் வஞ்சித்துண்போ) 
ரும் வஞ்சனை யுரைப்போரும் உயிரை வதைப்போரும் பொய்ய 
ரும் வசைகூறுவோரும் நஞ்சுகொடுப்போரும் கற்பழித்தோ 
ரும் வேதசாலையை இழிவுபடுத்தினோரும் ஊனுண்போரும் 
பெருமையிழப்பவரும் போரில் பின்னிடுவோரும் பெரியோரைப் 
பகைத்தவரும் ஞானிகளையிகழ்ந்தோரும் பெரியோர் சொல்லை 
அவமதித்தோரும் இந்தத்தலத்தையடைந்தால் தம் பாவங்களை 
ப்போக்கினவராவார் . எத்தலத்திலும் நிவர்த்தியாகாத தீன 
களும் இங்கு நிவர்த்தியாகும் . எத்தகைய கீழ்மையான உயிரா 
னாலும் இக் களப்பாளையடைந்தால் நன்மைபெறுமென்பது நிச் 
சயம் . இந்தப்பதியை அடைந்தாலும் அடைய நினைத்திருந்தா 
லும் அப்படி நினைத்தவரோடு நட்புடையாரானாலும் அவர்கள் 
பெரும்பேறடைவார்கள். எவ்ளவு தருமம் புரிந்தவரேயானாலும் 
இந்தக் களப்பாளையடையா தவர் நரகத்தினையன்றி வேற்டம்பெ 
றார் . திருக்கோயிலின் கண்ணே முளைக்கும் புல்லுகளை வேரோடு 
கண்டெடுப்போரும் கோயிலுக்கு வேண்டுத் திருப்பணி செய் 
வோரும் நந்தவனங்கள் வைப்போரும் எம்பெருமானுக்குத்திரு 
மாலை கட்டிச் சார்த்துவோரும் இருமைப் பயனையும் அடைவார்கள் . 

. இவ்வளவு சிறப்புற்ற களப்பாளில் உலகந்தோன்றிய காலத் 
தோடொப்பத்தோன்றிய நந்தியாவருத்த விமானத்தில் எழுந்த 
ருளியிருக்கு மெம் பெருமான் சேவடியைப்பணியாதார் பிறவிப் 
பிணியை அறுப்பதெவ்வண்ணமேயோ : இதன் சிறப்பினை முழு 
வதுங்கூறுவதரிதாகலிற் சிறி துரைத்தேன் . இனி மற்றுள்ள கா 
தைகளைக் கூறுகின்றேன் . 


மை 


வசனச்சுருக்கம் . 


நான்காவது கருடச்சருக்கம் . 
பிரமபுத்திரரில் மரீசியின் புதல்வராகிய காசியப முனிவர் 
தக்ஷப்பிரமாவின் புதல்வியரிற் பதின்மூவரை மணந்து வாழுநா 
ளில் அவர்களுள் வினதையென்பவள் கணவனை நோக்கி மகப் 
பேற்றை விரும்பாலும் முனிவர் இரண்டு அண்டங்களையுதவி ஆயி 
ரம் யாண்டு இவற்றைக்காப்பாயாக ; பின்பு புத்திரர் தோன்று 
வர் எனக்கூறித் தவத்திற்கேகினர் . அவர் கூறி பவாறே அண்ட 
ங்களைக் காத்துறையுங்காலத்து முனிவர்மனைவியருட் கத்துரு 
வென்பவள் பாம்புகளையெல்லாம் தன் மக்களாக உயிர்த்தமை 
ண்டு வினதை பொறாளாகிப்பாதியாண்டில் அண்டங்களில் ஒன் 
றனை உடைத்தலும் பாதியுருவொடு அருணன் தோன்றித் தன் 
தாயை நோக்கி அன்னாய் ! என்னை இங்ஙனம் முற்றுப்பெறாது 
கெடுத்தமையால் நீ மாற்றாளுக்கு அடிமையாகும் என்று சபித் 
தனன் ; மீட்டும் அன்னை வேண்ட மற்றோரண்டத்திலுள்ளவன் 
தீரப்பனென்று கூறியிட்டுச் சூரியனுக்குத் தேர்ப்பாகனாகிச்செ 
ன்றனன் . 

பின்பு ஓர் நாள் கத்துருவும் வினதையும் நீராடச்சென்றவி 
டத்து இந்திரனது குதிரை வந்து மேய்வது கண்டு அப்பரியின் 
வால் வெள்ளியது போலுமென்று வினதை கூறக் கத்துருவென்ப 
வள் மாறாக அது கரியதேயாமென் றனள் ; இருவரும் தாம் தாம் 
கூறுவது பொய்ப்பின் ஒருவருக்கொருவர் அடிமையாவதென்று 
றழ்ந்து சொல்லி மனையெய்தினர் . அவருட்கத்துருவென்பவள் 
தன் மக்களிடத்திற்கூறி மற்றைய நாள் அப்பரியின் வாலிற்கரு 
மைதோன்றச் செய்து அதனை வினதைக்குக் காட்டி அடிமையாக் 
கிக்கொண்டனள் . 

சில நாளில் வினதை தன்கேள்வன் சொன்ன காலங்கடந்து 
மற்றோரண்டத்தினையுடைப்பக் கருடன் தோன்றினன் . தோன் 
றியமைந்தன் தன் தாய் மாற்றாளுக்கு அடிமையாய்க் குற்றே 
வல் செய்வதும் அதன்காரணமும் நன்றாக வறிந்து மீட்கும் வழி 
நாடித் தாயோடு கூற அவளும் கத்துருவின் பாற்சென்று தன்னை 
விடுவிக்குமாறு வேண்டலும் கத்துரு தன் மக்களொடு யோசி 
த்து வினதையை நோக்கித் தேவாமுதம் இங்குத் தந்தால் நீ 
மீட்கப்படுவாய் என அதனைத்தன் மைந்தனுக்குக் கூறிய வளவில் 
யான் அமுதம் கொண்டுவருகிறேனென்று அவளால் தன் தந்தை 


( 


கா 


தேவதாருவனத்தலபுராணம் 


கந்தமாதனத்திலிருப்பதனையறிந்து அங்குச் சென்று தந்தையை 
வணங்கி நிகழ்ந்ததுகூற அவனும் மைந்த ! அடியவருளத்தி 
லிருக்கும் ஆதிமூலப்பிரானருளின்றி அமுதத்தை அடைவது 
அரியதாகும் ; ஆதலின் அவனை நோக்கித் தவஞ்செய்து வரம் 
பெற்றால் நீ கருதியபடியே முடிக்கலாம் . தவஞ்செய்வதற்கா 
கிய இடம் சோழநாட்டிற்சிறந்த களப்பாளொன்றுமே தகுதி 
யுளது ; நீ அங்குச்சென்று தவஞ்செய்வாயாகவென்று மந்தி 
ரோபதேசஞ்செய்து விடைகொடுத்தனன் . மைந்தனும் களப் 
பாள் நகரத்தையடைந்து எம்பிரான் சந்நிதியில் தடாகமொன்று 
அமைத்து அதன்கரைமீதிருந்து தவம்புரிந்தனன் . 

தலைக்கீடின்றித் தானருள் புரியும் பெருமான் தேவவல்லித் 
தாயாருடன் மைந்தன் முன்னேதோன்றிக்காக்ஷிகொடுத்து வேண் 
டுவது கேளெனக் கருடன் துதித்து தன்னுள்ளக்கருத்தை நீக 
ழ்த்தினவளவில் தேவர்களைவென்று அமுதங் கைக்கொள்ளு 
மாறுவரமளித்து இன்னும் வேண்டுவனவற்றைக் கேளென மைக் 
தன் நின் பால் என்றும் நீங்காத அன்பு வேண்டுவனென அங்ங 
னமே உதவிப்பின்பு நீ எனக்கு வாகனமுமாகி என்னை நீங்காதி 
ருக்குக ; மூன்றாம் யுகத்தில் இவ்வூர் நின்பெயரால்விளங்குக 
வென வரமளித்து விமானத்தூடு மறைந்தருளினன் . 

கருடன் உடனே தேவருலகு சென்று தன்வரவைத்தெரி 
வித்து அமுதங்கொடுப்பதற்கு இயையாத இந்திரனொடு பெ 
ரும் போர் விளைத்துத் தன் ஆற்றலினால் இந்திரனையும் அவன் 
சேனைகளையுந் தோற்பித்து அமுதக்குடத்தைக் கைக்கொண்டு 
மீண்டு வரும்பொழுது இந்திரன் பின்வந்திரப்பக் கருணைகூர்ந்து 
மீட்டு அவனுக்குக் கொடுப்பதாக வாக்களித்துக் கத்துரு முன் 
னர்க் குடத்தைவைத்துத் தாயடிமையைமாற்றி ஆங்கு அமுதக் 
குடத்தை வஞ்சனையால் கைக்கொண்டு மீண்டு வருபவன் இக் 
களப்பாளில் எம்பிரான் ஸந்நிதியில் தன்னாலாக்கிய தடாகத்தில் 
சிறிது அமுதத்தைப் பெய்து எஞ்சியதைக் குடத்தோடு தேவர் 
பாலளித்துத் தான் ஆனைக்காத்த ஆதிமூலப்பிரான் சந்நிதியில் 
எக்காலத்தும் வதிகின்றனன் . சந்நிதித்தடாகத்திற்கு அமுது 
பெய்திருப்பதனால் அமுதவாவியென்றும் மனத்தாற்செய்தத 
னால் மானத தீர்த்தமென்றும் கருடன் தவஞ்செய்ததனால் இறைவ 
னுரைத்தபடி மூன்றாம்யுகத்தில் இப்பதிக்குக் கருப்புரமென்றும் 


வசனச்சுருக்கம் . 


. 


பெயராயின . கருடன் அமுதத்தைக்கொண்டுவருங்காலத்தில் அக் 
குடந் ததும்பி அமுதம் சிதர்ந்து இந்தக்ஷேத்திரத்திற் பலபாக 
ங்களிலும் விழுந்து தேவதாருவிருக்ஷங்களாக முளைத்தோங்கி 
னமையால் தேவதாருவனமென்று சொல்லுவர் . தேல தாரு 
வனமென ஒருகாற்சொன்னமையால் எத்தகைய தீங்குகளும் 
நீங்குமென்றால் அத்தலத்தின் பெருமை எம்மனோரால் சொல் 
லுவது அரிதேயாம் . 

ஐந்தாவது வசிட்டச்சருக்கம் . 
பிரமபுத்திரரில் வசிட்ட முனிவர் வேதமுதலாகிய கலைகளெ 
லாங் கற்றும் நன்ஞானமொன்றுமே யெய்தப்பெறாதவராகித் 
தன் தந்தையைப்பணிந்து ஞானமுண்டாகு நெறி கூறியருளெ 
ன வேண்டப் பிரமதேவர் மைந்த பூவுலகத்தில் மாயோன் வீற் 
றிருந்தருளுந் தலங்கள் தோறுஞ்சென்று பூசிப்பாயாக எத்தல 
த்திலேனும் நினக்கு அது கைகூடும் என்று கூறக்கேட்டு அங் 
ஙனமே இந்தப்பூமியில் வந்து எம்பெருமான் தலங்கள் பலவற் 
றிலுஞ்சென்று பூசித்தும் ஞான மடையாராகிச் சோழநாடு புகு 
ந்து இக்களப்பாளென்னுந் திவ்யதேசத்தின் எல்லையில் வரும் 
பொழுது நீ இத்தலத்தில் வலிப்பாயாக என்று ஓர் சொல் அச 
ரீரி கூறக்கேட்டு மகிழ்ந்து இங்குப் புகுந்து அச்சு தமூர்த்தியை 
வலம் வந்து துதித்துக் கோயிலுக்குத் தென்பால் ஒரு பாணவீழ் 
ச்சியெல்லையில் ஒரு தடாகம் அமைத்து ஆங்குத் தவம் புரியுங் 
காலை அத்தவத்திற்கிரங்கிக் கருணைக்கொண்டலாகிய எம்பெ 
ருமான் காக்ஷிகொடுத்தருளி யாதுவேண்டினையென முனிவர் 
களிப்புற்றுப் போற்றி எந்தாய் ! யான் நன்ஞானம் அடையவும் 
என்னால் உண்டாக்கிய இத்தடாகத்தில் ஆடுபவர் எவற்றை விரு 
ம்பினும் அவற்றைப் பெறவும் வேண்டினேன் ; கொடுத்தருளுக 
என ஆதிமுதல்வன் அங்ஙனமே கொடுத்தருளி இந்தப்பதி 
உன்பெயரால் ஒருயுகம் விளங்குகவென வுரைத்து நந்தியாவ 
ருத்தமானத்தையடைந்தனன் . அந்த வசிட்ட தீர்த்தத்தைத் தரி 
சித்தாலும் அதில் ஸ்நானம் செய்தாலும் வேண்டுவன நல்கும் . 

ஆறாவது முனிதீர்த்தச் சருக்கம் . 
முதன்மூர்த்தியாகிய கேசவப்பெருமானது விமானத்தின் 
மேல்பால் இரண்டு பாணவீழ்ச்சியெல்லையில் மார்க்கண்டேயர் 


அ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


C 


முதலாகிய பல ரிஷிகளும் ஒரு தடாகம் உண்டு பண்ணி அவர் 
கள் தவம்புரியக் கடவுள் அங்குத்தோன்றி அவர்களால் துதிக் 
கப்பெற்று வேண்டியவாறே அவர்களுக்கு முத்தி வழங்கி அத் 
தடாகத்தில் படிபவர்க்கும் வேண்டுவன கொடுப்பேனென்று 
உரைத்தருளினமையால் அத்தடாகம் முனிதீர்த்தமென்னும் 
பெயரோடு தன்னை அணுகுவார் விரும்பின வற்றை விரும்பியபடி 
யேதருகின்ற தகுதிபெற்றுளது . 

ஏழாவது கஜேந்திரவரதச் சருக்கம் . 
தேவர்கள் தலைவனாகிய இந்திர னென்பவன் ஒருகாலத்தில் 
பதினெண்கணங்களும் புடை சூழக் கற்பகவிருக்ஷ முதலாயின் 
வெல்லாம் ஏவல்கேட்டத் தேவமாதர் இசையாடக் கன்னியர் 
கவரிவீச வெண்கொற்றக்குடை மேல்நிழற்றத் தேவளபையில் 
வீற்றிருந்தபொழுது கந்தருவரில் ஆடல் பாடல்களில் வல்லவ 
ராகிய இருவர் தம் பரிவாரத்தோடு இந்திரன் முன்னிலையில் 
நடனமாடி மகிழ்வித்தனர் . கண்டுகளித்த அவ்விந்திரன் கந்த 
ருவரை நோக்கி நீங்கள் வேண்டுவன கொள்க என அவர் சத 
மகனைவணங்கி ஐய ! யாங்கள் எங்கள் பரிவாரத்தோடும் பூலோ 
கத்திற்சென்று இஷ்டப்படி பொழில்விளையாட்டு முதலாகிய 
அளவிலாக் காமவின்பமனுபவித்துவரக் கருதுகின்றோம் ; அப் 
படியே விடைகொடுத்தருள்கவென அவனும் நீங்கள் புவியிலி 
யங்க வேண்டினிராயின் அங்குச் சோழநாட்டில் திருமாலுக்கடி 
மைசெய்வோர் பற்பலர் வசிக்கின்றனர் ; அவர்களுக்கு ஊறு 
பாடியற்றிக் கோபமூட்டாமல் பாதுகாப்போடு ஆண்டுள்ள 
இன்பங்களை யனுபவித்துவருவீராகவென்று விடுத்தனன் . 

இந்திரனிடத்து விடைபெற்ற அக்கந்தருவர் தம் குழாங்க 
ளோடு பூமியில் வந்து பற்பலவிடங்களிலும் தாங்களின்பம் 
நுகர்தற்குரிய சோலை முதலாயினவற்றைக் காணாராய்ச் சோழ 
நாடு புகுந்து இக்களப்பாளி னுள்ளதோர் சோலை மிக்க அழகா 
யிருந்தமைகண்டு அதனுட்புகுந்து மலர்களைக் கொய்து சூடிச் 
சோலைவிளையாட்ட , யர்ந்து மாலைக்காலத்தில் தாங்கள் வேண்டு 
மாறே நறவுண்டு காமவின்பத்திலாழ்ந்து மகிழ்ந்திருந்தனர் . 
இப்படி நாள்தோறும் நிகழ்த்திக்களித்திருக்குங்காலத்தில் ஒரு 
நாள் , இச்சோலையின் வடபாலாக - முகுந்தப்பிரான் திருக்கோயி 


வசனச்சுருக்கம் . 


( 


OT 


லுக்கு வடமேற்றிசையிலுள்ள தாகிய ஒரு பெரிய தடாகத் 
திலிறங்கி யாவரும் நீர் விளையாட்டயரும்பொழுது கோபத்திற் 
சிறந்தவரும் இந்திரன் வறுமையுறும்படி சபித்தவரும் அத்திரி 
மகரிஷியின் புதல்வருமாகிய துருவாஸமுனிவர் பற்பல மாணாக் 
கர்சூழ உச்சிப்பொழுதில் ஸ்நானஞ்செய்யவேண்டி இந்தத்தடா 
கக்கரைவந்து இதில் கந்தருவர் நீராடுவது கண்டு மாணாக்கர் 
முகமாக அவர்களை அங்கு நின்று அகலும் வண்ணம் பலவாறு 
கூறியும் அவர்கள் நீங்கா மையைக்கண்டு கடுஞ்சினங்கொண்டு 
கந்தருவத்தலைவரை நோக்கி நீங்கள் இருபகுதியீரும் யானையும் 
முதலையுமாகக்கடவீரென்று சபித்தனர் . 

முனிவர் சாபஞ்செய்ததைக்கண்ட அத் தலைவரிருவரும் 
அஞ்சியோடிவந்து முனிவர் பாதங்களில் விழுந்து புலம்பி அறியா 
மையாற் செய்த பிழையைப் பொறுத்தருள வேண்டுமென் றிரப்ப 
அதனைக்கண்ட துருவாஸமுனிவர் இரக்கமுற்றுச்சாபத்தால் உங் 
கள் பரிவாரத்துடனும் அங்ஙனமாகிய நீங்களிருவீரும் ஒருவ 
ரோடொருவர் ஆயிரம் வருஷம் போர்புரிந்து இறுதியில் பூர்வ 

ரனத்தோடு மகாவிஷ்ணுவினால் முத்திபெறுவீரென்று சாப 
விமோசனங்கூறிவிட்டு மாணாக்கர்கூட்டத்தோடு நீராடித் தம் 
பன்னசாலை சென்றருளினார் . 

இவ்பால் கந்தருவரிருவரும் தங்கள் பரிவாரங்களோடு ஒரு 
பகுதியார் யானைகளாகியும் ஒரு பகுதியார் முதலைகளாகியும் 
யானைகள் சோலைகளிலும் காடுகளிலும் முதலைகள் அந்தத்தடா 
கத்திலும் சஞ்சரிக்கையில் அவ்யானைகளுக்குத் தலைவனாகிய 
களிறு பழைய அறிவுடையதாகி நாள்தோறும் அத்தடாகத் 
நில் மலருகின்ற தா மரைமலர்களைக்கொய்து வைகுந்தநா தனது 
திருவடிகளுக்கு மானஸீகமாய் அர்ப்பணஞ் செய்துகொண்டிரு 
ந்தது . இங்ஙனம் தினமும் பொய்கையிலிறங்கி மலர்பறிப்பது 
காரணமாக அதனைக் கலக்குவது பொறாத முதலைகளுக்குத்தலை 
மைபெற்ற முதலையானது ஒருநாள் யானை வந்திறங்கலும் அதன் 
கால்களில் ஒன்றினைப்பற்றித் தண்ணீரிலிழுப்ப யானை கரையிலி 
ழுப்ப இரண்டற்கும் பெரும்போர் விளைந்தவிடத்துக் கரையி 
லிருந்த யானைகளெல்லாம் தங்கள் துதிக்கைகளை நீட்டிக் களிற் 
றியானையைப் பற்றிக் கரையிலிழுத்தும் முதலையின் ஆற்றலுக்குத் 


தேவதாருவனத்தலபுராணம் . 


நீ 


தோற்று விலகிச்சென்றன . இவ்வண்ணம் முதலையாற் பிடிக்கப்ப 
ட்ட யானை ஆயிரவருஷம் வரையில் அதனோடு போர்புரிந்து சோ 
ர்ந்து இனி மீள்வதரிதென்று தன் துதிக்கையை மேலே தூக்கி 
எல்லாவுயிரையுங்காக்கும் ஆதிமூலமே ! என்னைக்காத்தருள்வா 
யாக என்று பெரும் பூசலிட்டழைப்ப அப்பேரொலிசென்று 
பாற்கடற்கண் ஆதிசேஷசயனத்தில் யோக நித்திரையிலமர்ந்தரு 
ளிய இறைவனது திருச்செவியிற் சாற்றியவளவில் ஒருநொடிப் 
பொழுதினுக்குள் கவலையோடு விரைந்தெழுந்து சக்கராயுதத்தி 
னைத்திருக்கரத்தேந்திப்பறவைகளுக்கரசனாகிய கருடன் மீதெழு 
ந்தருளிச் சோழநாட்டை விரைவினடைக - என்றுகூற அவள் 
முழுவதுமோர்ந்து பிரமா தேவேந்திரன் முதலாகிய தேவரெல் 
லாருந்தொடர்ந்துவர நாகரஞ்சியொளிப்ப இமைக்குமளவிற்குள் 
ளாகச் சோழநாட்டினுள்ள களப்பாளையடையும் பொழுதே யானை 
மீட்டுந்தன்னைக் குறித்துக் கதறுகின்ற பேரொலி செவியிலெய்தப் 
பொறானாகிக் கையிலிருந்த சக்கராயுதத்தை விரைவில்வீசி நீ 
அவ் யானையைப்பற்றி வருத்துகின்ற முதலையைக் கொல்லுவா 
யாக என்று கூறித்தேவர்களொடு தானும் அந்தத் தடாகக்கரை 
யில் வந்தருளினான் . 

இறைவனால் விடுக்கப்பட்ட சுதரிசனப்படையானது அத்த 
டாகத்துட்புகுந்து முதலையினுடலைப்பிளந்து அதனுயிரைப் போக் 
கிவிட்டுத் தேவர்கள் பூமாரி பொழிய நம்பெருமான் திருவடியை 
வலம்வந்து வணங்கித் திருக்கரத்தில் வீற்றிருந்தது . முதலைவா 
யில் நின்றும் விடுபட்ட யானையானது இருவினைப்பற்று நீத்தயோ 
கியரைப்போலாகித்தனக்கு நேர்ந்த துன்பத்தை நீக்க பெற்று அங் 
குநின்று கரையிலெய்தி அச்சுதப்பெருமானைப்பலமுறைவலஞ்சு 
ய்து பணிந்து துதித்தலும் கருணாகரமூர்த்தியாகிய எம்பெருமா 
ன் தன் கரத்தினால் யானையின் மெய்யைத்தடவி அதன் சிரத்தில் 
கரம்வைத்து நீ முதலையால் மிக்கமெலிவுற்றனை போலாம் . ஊழ் 
வினையை வெல்வதரிதேயன்றோ ? இந்திரன்ஸபையிலுள்ள கந்த 
ருவரிலொருவனாகிய நீ துருவாசமுனிசாபத்தா லிங்ஙனமாயினை ; 
யாம் முத்தொழில்நடத்து மூன்று வடிவினையுடையேமாகிப்பகை 
வரையெல்லாம் நாசஞ்செய்துளே மாயினும் மறையவரையெதிர்க் 
கும்வலிமை பெற்றிலேம் ; அந்தணர்கள் பிரமத்தின் முகமாகவி 


வசனச்சுருக்கம் 


யிகழ்ந் 

, 


ளங்குபவராதலின் அவர்களை எதிர்ப்பவர் யாருமிலர் . தெய்வத்தை 
நிலை நிறுத்து மந்திரங்களெல்லாம் அந்தணர்கையகத்தவாதலின் 
அவர்கள் தெய்வத்தினுமேலாவார்கள் . தெய்வங்களையிகழ்ந்து 
பின்பு புகழ்ந்தாலும் அவை பொறுத்து விடும் ; அந்தணரையிக் 
தார்க்கு நரகன்றி வேறிடனில்லை . சூரியன் , சந்திரன் , அக்கினி , 
காற்று , அந்தணர் இவர்களெல்லாரும் உலகத்தைக்காக்குமுரி 
ஃமையுடையராவார் . சூரியனுடைய தேரில் வாலகில்லியரிருந்து 
உலகத்தைக் காப்பதனை நீயறிந்திலாயோ ? அந்தணர் தங் குலச் 
செயல்விட்டாலும் அவரை திந்திக்கலாகாது ; அத்தகையாரிடத் 
தம் அன்புடையவரே மேலாகிய இன்பவீட்டிலிருப்பதற்குரிய 
ராவர் . மிருகண்டுமகரிஷியென்பவர் ஒருநாள் பிராமணதெரி 
சனை பெறாராய் ஒரு அந்தணனுக்குப் பிறந்த அனுலோமபுத்திரனை 
நோக்கி ( ஹ வீஜாயதெரு 3 :) பிரமபீஜாயதேநம : என்று 
வணங்கிப்பெற்றபேறு என்னாற் சொல்லுந் தன்மையதன்று . நஞ் 
சையுண்டால் உண்டவரேசாவார் ; அந்தணர் பொருளைக் கவர்ந் 
தோர் தம்சுற்றத்தோடுமழிவர் . நகுஷன் அந்தணனது சாபத்தால் 
பாம்பாகிய கதையை நீ கேட்டதில்லையோ ? இந்திரன்உங்களுக்கு 
விடைகொடுக்கும்பொழுதே அந்தணர்களுக்கு ஊறுஇழைக்க 
வேண்டாம் என்றதனைக்காமமயக்கத்தால் மறந்தீர்கள் , அக்காமத் 
தாலுய்த்தவர்யாருமில்லை யென்று இப்படிப்பட்ட நன்னெறிகளை 
ச்சொல்லி நினக்கு வேண்டுவனவற்றைக் கேள் என யானை இறை 
வனை வணங்கி ஐய ! என் குலத்தோடும் பண்டைவடிவுற்று முன் 
னிருந்தவிடம் போயிருக்கவும் நின்னடிக்கன்பு நீங்தாதிருக்கவும் 
எனக்குக்கருணைசெய்தமையாலெய்திய கஜேந்திரவரதர் என்னும் 
ப்பெயரை நீ எக்காலத்தும் பெறவும் அந்தப்பெயரை இப்பதி 
பெறவும் வேண்டும் ; என்னாற் கூறிய துதிகளைச் சொன்னவர்க்கும் 
சொன்னவற்றைக் கேட்டவர்க்கும் நன்மையளிக்கவேண்டும் ; 
இவற்றையீந்தருள் செய்வாயாக என இறைவன் அப்படியே 
கொடுப்பேனென்று எல்லாவரங்களையுங்கொடுத்து இக்களப்பா 
ளுக்கு நீ சொல்லிய பெயர் நாலாவதாகிய கலியுகத்திலெய்துக 
வெனக்கூறினன் . 

அங்ஙனங்கூறு முன்னமே யானைவடிவமும் முதலைவடிவமும் 
பெத்த அவ்விருபகுதியாரும் முனிவராற்சொல்லிய சாபம் நீங்கப் 


கஉ 


தேவதாருவனத்தலபுராணம். 


பெற்று அங்கு முன்போல நட்புடையோராகி எம்பெருமானை 
யும் தேவவல்லியன்னையாரையும் வலம் வந்து வணங்கி அருள் 
பெற்று அயலில் நின்ற பிரமா, இந்திரன் , திக்குப்பாலகர் முதலா 
யினோரையும் வணங்கித் தேவர்கள் பூமழை பொழியத் தம்முலக 
த்தையடைந்தனர் . ஏனையோரும் இறைவனைத்துதித்து தத்த 
மிடமேகினார் . அங்கு இந்திரன் ஆதிமூர்த்தியை வணங்கி இத்த 
லத்தில் யான் அச்சுவமேதயாகமியற்றக் கருதுகிறேன் அருள் 
செய்யவேண்டுமென்று கேட்டு அவ்வண்ணமேயருளப் பெற்றுத் 
தன்னுலகமெய்தினான் . அழியா முதல்வன் நந்தியாவருத்தவமா 
னத்தையடைந்தருளினான் . 

எட்டாவது தாலத்துவசச் சருக்கம் 
முன்னம் இங்ஙனம் நிகழ்ந்தது ; அவ்யானையாற் சொல்லிய 
துதியைச்சொல்லிப் பேறு பெற்றோர் அளவிலராவாடென்று 
புகலச் சௌனகன் முதலாகிய முனிவரர் அவற்றில் ஒருகதையா 
யினும் சொல்லவேண்டுமென்று கேட்பச் சூதமுனிவர் சொல்ல 
லுற்றனர் . 

கடல்சூழ்ந்த இவ்வுலகில் அறிவுடையோர் பலராலும்புகழ 
ப்படுகின்ற கலிங்கதேசத்துத்தலை நகராகிய கலிங்கமென்னும் 
பட்டினத்தில் அந்நகர் செய்த நற்றவமே வடிவெடுத்தாற்போ 
ன்று அவதரித்துக் கொடியோர்களையழித்துப் பூமிபாரந்தீர்த் 
துச் செல்வத்தைப் பெருக்கிப் போகங்களையனுபவித்து ஈகை , 
பொறை இவற்றால் உலகத்தில் இவனுக்குயாரும் நிகரிலரென்று 
யாவராலும் புகழப்படுபவனாகிய தாலத்துவசனென்னும் வேந் 
தன் பகைவரையடக்கி இவ்வுலகத்தைப் பாதுகாத்து 

வருங் 
காலத்தில் ஒருபொழுது காட்டிலிருப்பனவாகிய விலங்குகள் 
கூடி நாட்டிற்புகுந்து ஆங்காங்குள்ள விளைபொருள்களை அழிக் 
லுற்றனவென்று அந்நாட்டுக்குடிகள் அரசன் முன்னிலையில் வந்து 
முறையிட்டார்கள் . அவற்றைக்கேட்ட மன்னன் அமைச்சா 
களோடு யோசித்து வேட்டையாடி அவ்விலங்குகளை அழிப்பதே 
நன்றென்று சேனைகளோடெழுந்து காட்டிற்சென்று விலங்கின 
ங்களை ஆங்காங்குவதைத்துவருநெறியில் ஒருகலைமான் அரசன் 
கைக்கு அகப்படாமல் அஞ்சித்தன் பிணை மானொடு விரைந்தோட 
லும் வேந்தன் அவற்றைக் கொல்லக்கருதித் தன்னந்தனியனாக 


வசனச்சுருக்கம் . 


கங 


அடுகணையொருவில்லேந்தித் தான் ஏறியிருக்கும் பரியைக் காது 
மெனச்செலுத்திப் பின் தொடர்ந்து சென்றனன் . அவை அக் 
காட்டிலிருந்து ஐந்து காதவழிக்கப்பாலுள்ள துரோணமலைச் 
சாரலையடையும் பொழுது அரசன் அவற்றை அம்பினாலெய்து 
வீழ்த்திய பின் தான் அக்கானகங்கடந்து பசியால் வருந்தி அங் 
குள்ள ஓர் மறையோன் வீட்டினை எதிர்கண்டு அதனையடைந்து 
அந்தவீட்டிலிருந்த அந்தணனை நோக்கி ஐயா ! “ யான் கலிங்க 
நகரத்தரசன் வேட்டைமேலிட்டு வந்து தனித்துப்பசியால் வருந் 
துகின்றேன் ; என் , :சியைப்போக்கி என்னுயிரைக் காத்தருள 
வேண்டும் ". என்று பணிவோடுரைப்ப அந்தக் கொடிய வேதிய 
னாகிய அக்கினிவருணனென்பவன் அரசனை நோக்கி நீ அரசனே 
யாயினும் ஆகுக தேவராயினும் தேவரில்மூவராயினும் ஆகுக 
தாகத்திற்குத் தண்ணீரளவேனுங்கொடேன் . இன்றைத் தினம் 
என் தந்தைக்குத் திவசநாளாதலின் பிராமணர்கள் உண்டபிறகு 
மாலைப்பொழுதில் யாதாயினும் உனக்குக் கொடுக்க வியலும் 
இடையில் நீ இங்கு நில்லாதொழிக என்று கடிந்து கூறினன் . 
அரசன் பசி பொறானாகிப்பலவா றுசொல்லிப் பணிந்திரப்பவும் 
அந்தணன் அதற்கிரங்கானாக வேந்தன் வெகுண்டு பார்ப்பானது 
இல்லத்தினுட்புகுந்து அங்கு எதிரில் திவசத்திற்குரிய வாழைப் 
பழங்கள் வைத்திருந்தனவாக அவற்றையெடுத்துத்தான் பசியாற 
வுண்ணலும் அந்தணன் முனிந்து ‘ நீ பேயாகுக என்று சபித்துச் 
சமைத்தவற்றையெடுத்தெறிந்து விட்டு வீட்டினைப் பரிசுத்தப் 
படுத்தி மறுபடியும் சமைத்து அந்தணர்க்கு ஊட்டித் திவசத்தை 
நிறைவேற்றினன் . 

இப்பால் வேந்தன் தன் பரியைச்செலுத்திச் சேனையைய 
டைந்து அமைச்சரிடத்தில் நிகழ்ந்தவற்றைச் சொல்லும் பொழு 
தேபெரியபேய்வடிவம்பெற்று அங்குள்ளவரில்சிலரைக்கொன்று 
தின்று எங்குங் காற்றுப்போலலைந்து திரிந்து இவ்வாறாக ஆயி 
ரம் வருஷம் சென்றபின் முன்னைய நல்வினையால் இக் களப்பாளை 
யடைந்து ஒரு மரத்தில் தங்கியிருக்கு நாளில் ஒருநாள் உத்தம 
மறையோனொருவன் நந்தியாவருத்த விமானத்தையடைந்து முற் 
காலத்தில் யானையால் துதித்த பாடலைப் பாடித் திருமறுமார்பனை 
த்துதித்துக்கொண்டிருக்கும்பொழுது அப்பாடல் இப்பேயின் 


| 


கச 


தேவதாருவனத்தலபுராணம் 





செவியிற் சென்றவுடன் பேய்வடிவையொழித்துத் தெய்வவடி 
வைப்பெற்று அளவில்லாதமகிழ்ச்சியடைந்து நம்பெருமாளுக்கு 
அங்கரங்கவைபோகங்களுக்காக ஐந்து கிராமங்கள் வாங்கித்தா 
னம்பண்ணி எம்பிரானைத் துதிக்குமளவிலே வைகுந்தத்திலி 
ருந்து தெய்வவிமானம் வரப்பெற்று அதனில் ஆரோகணித்துப் 
பரமபதமடைந்து ஸாரூபம் பெற்று அங்கு வாழ்ந்திருக்கின்றனன் . 

ஒன்பதாவது இந்திரயாகச் சருக்கம் . 
அனந்தசயனனாகிய இறைவன் அருளிச்செய்தபடி இந்திரன் 
தான் இத்தலத்தில் அச்சுவமேதயாகமியற்றக் கருதியதைத் 
தன் குருவினிடத்திற்சொல்ல அதனைக் கேட்ட ஆசிரியரும் இது 
மிக நல்லதொருகாரியமென்று கூறினர் . குருவின் அனுமதிப்படி 
தேவர்களையழைத்து களப்பாள் என்னுந் திருப்பதியில் யாகஞ் 
செய்வதற்குரிய உபகரணங்களைச் சேகரிக்கும் வண்ணங்கூற 
அவர்களும் இப்பதியில் திருக்கோயிலின் வடதிசையில் யாகம் 
புரிவதற்குத்தகுதியான இடமொன்றினையமைத்து ஒரு யோசனை 
அகல நீளமுள்ள பந்தரிட்டு யாகசாலையும் அட்டிற்சாலையும் பற்பல 
பண்டங்களை நிரப்பிவைக்கும்பண்டசாலைகளு மமைத்து அந்தப் 
பண்டசாலைகளில் வேண்டிய பொருள்களையுஞ்சேகரித்து வைத் 
தனர் . வேள்வியைக்காணும் பொருட்டுப் பலவிடங்களிலுமுள்ள 
வேதியர்களும் முனிவர்களும் விஞ்சையர்களும் தேவர்களும் 
சித்தர்களும் ஏனையோர்களும் இக்களப்பாளில் வந்து நிறைவுற்றா 
ர்கள் . தேவர்களுக்குத்தலைவனாகிய இந்திரனும் முதற்கடவுளா 
கிய கேசவப்பிரானது திருநாமங்களைச் சிந்தித்துக்கொண்டு 
பொன்னுலகில் நின்றெழுந்து குருவாகிய பிரகஸ்பதியோடு தேவர் 
கள் சூழ்ந்துவர இப்பதியை வலமாக வந்தடைந்து நந்தியா விருத் 
தவிமானத்தில் எம்பெருமானைப்பணிந்து அநுஞைப்பெற்றுச் 
சந்நிதியிலுள்ள முடிவழங்கு சோழசதுர்வேதிமங்கலத்திலிருக் 
கும் பிராமணோத்தமர்களை யாகத்திற்கு அழைத்துவருமாறு எண் 
ணி அதனைச்சார்தலும் அங்குள்ள அந்தணர்கள் பூரணகும்பங் 
களைக்கைக்கொண்டு எதிர்சென்று வரவேற்று ஆசிகூறச் சத 
மகன் அவர்களைத்துதித்து யான் செய்யும் வேள்வியை நீங்களே 
ல்லீரும்வந்து நிறைவேற்றுவிக்கவேண்டுகிறேன் என்றுசொல் 
லி யாவரும் மகிழ்ந்து அங்கீகரித்து அவ்வண்ணம் உடன்வரத் 


வசனச்சுருக்கம் , 


என் யாகசாலையையடைந்தனன் . அடைந்து அங்குள்ள தேவர் 
களால் வந்த அந்தணர்களுக்குத் தக்க ஆசனங்களுதவி அவர்களை 
அவற்றிலிருத்தி உபசரித்த பின்பு குருவாகிய பிரகஸ்பதி தேவர் 
கெளெல்லாருந் தூயராகவேண்டும் என இந்திரனும் மற்றுமுள்ள 
தேவர்களும் அங்ஙனமேஸ்நாநஞ்செய்து நித்தியகருமாநுஷ்டா 
னங்களை முடித்து ஸமாச்சிரயணம்பண்ணிக்கொண்டு இருதோள் 
களிலும் சங்குசக்கரக்குறிகள் பொறிக்கப்பெற்றுப் பன்னிரண் 
டுபுண்டரங்களையும் மெய்யிலணிந்து விளங்கினார்கள். 

ஆசிரியரும் வேள்வியைத்தொடங்குமுன் இவ்வூரிலுள்ள 
மறையவர்கள் என்னிலும் பலமடங்கு வேதசாஸ்திர ஆராய்ச்சி 
யுடையவர்களாகி உலகமெங்கும் கீர்த்திபெற்றிருக்கிறார்கள் ; 
இவர்கள் முன்னிலையில் நாம் யாகஞசெய்ய எத்தனிக்கிறோம் ; 

டையில்யாதேனும் தவறு நேராமல் ஒழுங்குபெறமுடிய வேண் 
டுமேயென்னுங்கவலையையுடையவராய்க் கஜேந்திரவரதரைச்சிந் 
தித்து இந்திரனொடு ஆராய்ந்து ஒருவாறுதேறி இந்திரன் கருத்தா 
வாகவும் தான் அத்துவரியூவாகவும் இப்பதியிலுள்ள அந்தணர் 
கள் பிரமா , உத்காதா , ரித்துவிக்குக்கள் முதலாகிய யாகத்திற் 
குரிய பற்பல அங்கத்தினராகவும் நியமித்துக்கொண்டு எவ்விடத் 
திலாயினும் எனக்குச்சமுசயம் நேருமெனில் இம்மறையோர்கள் 
திருத்தி ஒழுங்குபெற இவ்வேள்வியை முடிப்பார்களாதலால் 
இனிக்கவற்சியில்லையெனக் களிப்புற்றுத் தன்னுடைய பயிற் 
சியின் மிகுதியாலும் முடிவழங்கு சோழசதுர்வேதிமங்கல மறை 
யோர்களினுடைய சொல்லின்வழியாலும் யாகத்தைச் செய்யத் 
தொடங்கினார் . 

அப்படித்தொடங்கியயாகத்தின் கருத்தாவாகிய இந்திரன் 
வேள்வியின் முற்பகுதியை முடித்துப் பூமியை வலஞ்செய்து வரும் 
படி யாகக்குதிரையை விடுத்து அதுவலஞ்செய்துவந்தபின்யாகத் 
தை நிறைவேற்றி எக்ஞமுதல்வனாகிய ஸ்ரீமந்நாராயணமூர்த்திக்கு 
அர்ப்பணம்பண்ணி அவ்வந்தணர்களாற் செய்யப்படும் ஆசீர்வாத 
ங்களைப் பெற்று அவர்களுக்கு யாக தக்ஷிணையாக அளவில்லாத 
நிதிகளைக் கொடுத்து அவ்விடத்தில் தன் பெயரால் ஒருதடாகமு 
ண்டாக்கி அதில் எல்லாரொடும் அவபிருதஸ்நானம்பண்ணிப் 
புனிதனாகத் திருக்கோயிலையடைந்து விதிப்படி அவ்யாஜகருணா 


ககள் 


தேவதாருவனத்தலபுராணம் 


மூர்த்தியாகிய அரிந்தமனைப் பூசித்து வணங்கித் துதிப்பப் பரந் 
தாமன் கருடன் மீதெழுந்தருளிக் காட்சி கொடுத்து வேண்டுவன 
வற்றைக்கேள் என இந்திரன் வணங்கிப் புகழ்ந்து என்மனத் 
தெழுந்த புன்மைகளைப் போக்கியருளுவதோடு என்னாலமைக்கப் 
பெற்றதடாகத்தில் ஸ்நாநம்புரிந்தவர்களுடைய குறைகளையுந் 
தவிர்த்து நினைத்தவெல்லாங் கொடுத்தருள வேண்டும் என அங் 
ஙனமே எம்பிரான் வரமுதவப்பெற்று இந்திரன் தன் பரிவாரத் 
தோடு வணங்கிப் பொன்னுலகமெய்தினன் , ஏனையோரும் தத்த 
மிடஞ்சென்றனர் . 

பத்தாவது தீர்த்தமான்மியச் சருக்கம் . 
இந்தத்தலத்தில் ஐந்து தீர்த்தங்களுள்ளன; - அவற்றுள் 
( க அமுததீர்த்தம் .) இது எம்பெருமானது சந்நிதியிலுள்ளது ; 
கார்த்திகைமீ செவ்வாய்க்கிழமை சூரியோதயத்தின் முன்பே 
தந்த சுத்தி முதலாகியவற்றைச் செய்து கொண்டு இந்தத்தடாகத் 
தில் அறுகும் கோமயமுமிட்டு ஸ்நாநஞ்செய்து அந்தணர்க்குப் 
பூமிதானமும் அன்னதானமும் தம்மாலியன்ற அளவு சுவர்னதா 
னமும் செய்க ; அப்படிச் செய்தோரும் அந்தணர்க்கு வீடுகள் கட் 
டித் தானஞ்செய்வோருமிருப்பதற்கன்றோ வைகுந்தமென்னும் 
மோக்ஷவீடு கடவுளாலமைக்கப்பட்டுள்ளது . இத்தடாகக்க 
ரையில் தம் ஸந்ததியாரால் சரமகிரியை செய்யப்பெற்றபிதிரா 
பிரமலோகத்தில் பற்பலகற்பகாலம் வரையில் வஹிப்பார் இங்குச் 
செய்யும் பிதிர்சிராத்தம் கயாசிராத்தத்திலும் மேலானது . 

[ உ . - வசிட்ட தீர்த்தம் திருக்கோயிலுக்குத் தென்றிசைய 
லுள்ள இவ்வசிட்ட தீர்த்தத்தில் மார்கழிமீ பூர்வபக்ஷம் ஏகாதலி 
யில் நீராடிப் பிராமணர்களுக்குச் சுவர்ண தானஞ்செய்வோ 
இருமையின்பமும் எளிதிற்பெறுவார் . வேதநிந்தகரும் பிர 
மண நிந்தகரும் வேதபாகியரும் அந்தணரைவணங்கா தவரு 
இத்தடாகத்தில் ஸ்நாநஞ்செய்து பிராமணரை வணங்கினால் புன 

புத்திரரைப்பெறவிரும்பினவர் ஒருவருஷம் வலை 
யில் ஒவ்வொருஏகாதசியிலும் தம் தம் மனைவியரோடுஇதில்ஸ் 
நம்பண்ணி எம்பெருமானைப் பூசித்துப் பாயஸான்னநிவேதன 
செய்து பிராமணர்களுக்குத் தானம்புரிந்தால் தாம்தாம் விரு 
பியபடியேபெறுவார் . இதன் கரையில் தவஞ்செய்வோரும் காய 


தராவார் . 


வசனச்சுருக்கம் . 


திரிஜபஞ்செய்வோரும் உபநயனம் செய்வோரும் அன்ன தானஞ் 
செய்வோரும் கல்விபயிற்றுவோரும் அடையும்பயனுக்கு அள 
வில்லை . 
( ங 

Ⓡ .-- முனிதீர்த்தம் ) நந்தியாவருத்தவிமானத்தின் மேல்பா 
லாக அமைந்துள்ள முனிதீர்த்தத்தில் அமாவாலை , பௌரணமி , 
கிரகணகாலங்கள் , வ்ய தீபாதம் , அருத்தோதயம் , மகோதயம் , 
அவ்வப்பிதிர் தினங்கள் ஆகிய இந்தநாட்களில் மந்திரவிதிப்படி 
நீரோடித் தருப்பணமுடித்து க்ஷேத்திரபிண்டங்களிட்டு இரணிய 
சிராத்தஞ்செய்வோருடையபி திரர்கள் முத்தியையடைந்து எம் 
பிரானருள் பெற்றிருப்பார் . இத்தடாகத்தில் ஸ்நாநஞ்செய்வோர் 
எல்லாப்பாவங்களும் நீங்கப்பெற்று வேண்டிய நன்மையெல்லாம் 
எய்துவார் . எந்த ஞாயிற்றுக்கிழமையிலாயினும் இதில் முழுகி 
மறையவர்க்கு அணுவளவேனும் சுவர்ணதானம்புரிவோர் திரு 
வரங்கத்துப்பேரருளாளன் முன்னிலையில் மேருமலையைத் தானஞ் 
செய்த பயனைப்பெறுவார் . 

( சு.- இந்திரதீர்த்தம் ) இது எம்மான் கோயிலுக்கு வடபால் 
மூன்று பாணவீழ்ச்சியிலுள்ளது ; ஆனிமீ சுக்கிலபக்ஷம் பௌரண 
மியில் இந்தத் தீர்த்தத்தில் ஸ்நாநனம்பண்ணுபவர் இந்திரலோக 
த்தில் வீற்றிருப்பார் . குருவதை , மாதரைக்கொல்லுகை , பிரர்ம 
ணநிந்தை , குலமாதர் கற்பைக்கெடுத்தல் , பதிதர்வீட்டிலுண்ணு 
கை , திருமாலடியவரை இகழ்தல் , வைஷ்ணவசமயமன்றி வேறு 
சமயங்களை அடைவதற்கு நினைத்தல் , வைதிகநெறியைக்கடத் 

இத்தன்மையான பாவங்களெல்லாம் இந்திர தீர்த்தத்தில் 
ஸ்நாநஞ்செய்தால் நீங்கும் ; இதனில் நீராடிப் பிராமணர்களுக்கு 
வஸ்திரதானம் , தீர்த்ததானம்பண்ணுவது மிக்கவிசேஷமாகும் . 

[ ரு . - கஜேந்திரமோ ஷதீர்த்தம் ) இது களிவரதப்பிரான் திருக் 
கோயிலுக்கு வடமேற்றிசையில் ஐந்து பாணவீழ்ச்சியிலுள்ளது ; 
இதனில் எந்தநாளும் நீராடலாகும் ; இதில் ஸநாநம்பண்ணுபவ 
ர்க்கு யமதண்டனையில்லை; பகைவரால் அச்சமில்லை ; அங்ஙனம் 
நீராடுபவரால் விரும்பப்பட்டு அடையாதனவில்லை. 

( திருவாராதனம் ) யானைகாத்தபெருமானைப் புருஷசூக்தத் 
தால் பூசித்துத் துளசி சண்பகப்பூ இவற்றாலலங்கரித்து வழிப் 
இபவர் எல்லாப்பேறும் பெறுவார் . சந்நிதியில் அமைக்கப்பெம் 


தல் 


3 


கஅ 


தேவதாருவனத்தலபுராணம். 


றிருக்கிற யானையின துபிம்பத்தைப் பூசிப்பவரும் அப்படியாகிய 
நன்மைகளைப் பெறுவார் . 

( தர்க்கையம்மை ) தன்னைக் கருதித் துதிப்பவருக்கு வேண் 
டும்பயனைக் கொடுக்குகிமித்தமாக முழுமுதற்கடவுளாகிய கரிவ 
ரதப்பெருமானருளால் இத்தலத்தில் துர்க்கையம்மை கோயில் 
கொண்டெழுந்தருளியிருக்கின்றமையால் அவருக்குப் பூசைசெ 
ய்விப்பவரும் வாகனங்களமைத்துத் திருவிழா நடத்துபவரும் 
மானியங்களும் திருவாபரணங்களுமளிப்பவரும் அவரைக்குறித் 

விரதமிருப்பவரும் அவராலயத்தைப் புதுக்குபவரும் தாம் 
இச்சித்த எல்லாப்பயன்களையும் அடைவார் . 

( தேவதாருவனத்தல புராணம் முற்கூறியபடி தேவதாருவிரு 
க்ஷங்கள் மிகுதியாய் அடர்ந்திருந்தமைபற்றி இத்தலத்தை யாவ 
ரும் தேவதாருவனமென்பர் . இக்காரணம் பற்றித்தமிழிலும் தேவதாரு 
வனத்தலபுராணம் என்று பதிப்பிக்கலாயிற்று . ) 

இவற்றை யான் அறிந்தவாறு கூறினேன் என்று சூதமுனி 
வர்சொல்லச் சௌனகாதிமுனிவர்கள் கேட்டு மகிழ்ந்து விடை 
பெற்று ஆகாசமார்க்கமாகக் களப்பாளையடைந்து தீர்த்தங்களில் 
ஸ்நாகஞ்செய்து எம்பெருமானைப் பூசித்து வைகுந்தமெய்தி 
இறைவனதருளைப்பெற்று அங்கு வலிக்கலுற்றனர் . 


ஸ்ரீ 

ஹரி : ஓம் . 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


களப்பாள் 


என்று வழங்குகிற 
வதாருவனத்தல புராணம் . 


தவ 


முதலாவது பாயிரச்சருக்கம் . 

காப்பு , 

நம்மாழ்வார். 
பூமேவு குருகைநகர்ப் புளிப்பாலுற் றருந்தமிழ்ப்பாத் 
தேமேவு சுவையொழுகித் தித்திப்ப வுவரிநிலன் 
மாமேவு மகிழ்துவர மருள்கைப்பக் கார்ப்புயனேர் 
கோமேவு பதம்புனைந்த குழகனிரு பதம் பணிவாம் . 

பரத்வம் . 
லகியலீ தெனவுயிர்க ளுயக்கொள்வா னொளியிழையா 
ரிலகயல் சூழ்ந் தினிதிருப்ப வெழின்மணிமண்டபநாப்பண் 
விலகிலிமை யவர் துதிப்ப மிளிரணைமேற் பரமபதத் 
தலகிலரு ளொடுமிருக்கு மமலனடித் துணைபணிவாம் . 

வியூகம் . 
தொழிலனைத்து நடைபெறுமா துயக்கிலன்சங் கருடணனு 
மெழிலமையு மனிருத்தப் பிரத்தியும்ன ரிருவர்களும் 
வழிமொழிகேட் பனரயரப் பரவாசு தேவனென 
வொழிவில்கடற் கிடந்தபிரானொளிமலர்த்தாள் வணங்குவமால் , 

விபவம் . 
மறைநெறியி னியங்கினரை மறுத்தொழுகி வயங்கினரை 
முறை நிறுவி யுடன்றொறுத்து மூதறமல் கிடவமைப்ப 
வறைபுனல்வாய் மயிலை முத லாயபல வடிவெடுத்த 
விறைவனதாள் வணங்காரே யியையின்பத் திணங்கார் 


20 


தேவதாருவனத்தல புராணம் . 


அந்தரியாமி . 
பொலம்படுமொண் சுடரென்னப் பூவின று மணமென்ன 
நிலம்படுமெள் ளிடையிருக்கு நெய்யென்னப் பலபலவாந் 
தலம்படுபல் லுயிர்தோறுந் தமியியங்கு மொருகரியாய் 
வலம்படநின் றவன்மலர்த்தாள் வைகலும் போற்றுவமன்றே . ரு 

அருச்சை . 
பண்டமர ரிறைஞ்சியரும் பயனனைத்துந் தாமொருங்கே 
கொண்டபடி யாவயினுங் குலவுயிர்கள் கொளவுய்ப்பா 
னண்டர்பிரா லுலகனைத்து மமையுமருச் சையின்படிவப் 
புண்டரிக மலர்த்தானப் போற்றியிறைஞ் சுதுநாளும் . 

கஜேந்திரவரதர் . 
தெருளார் தெருள்வா ரெனுமின்னவர் சிந்தையுள்ளே 
யிருளாகி ஞான வொளியாய்க்குண மெட்டு மெய்தி 
யருளாகி மூன்று பொழுதுந்தவிர்ந் தாதி மூலப் 
பொருளா யழைத்த கரிகாத்தவற் போற்றி வாழ்வாம் . 

தேவவல்லிப் பிராட்டியார் 
ஒருசா ருயிரொப்ப நினைத்திட மற்றை யோர்சா 
ரருகா துலகந் தருமன்னையென் றோத வன்ன 
விருசார் பினர்க்கு மருடந்தய லேயு மின்னைப் 
பொருதேவ வல்லி யிருதாண்மலர் போற்று கிற்பாம் . அ 

பொய்கையாழ்வார் . 
பொற்றா மரையிற் றடம் பொய்கை யுயிர்ப்ப வந்தெஞ் 
சிற்றா யனைக்கங் குலிற்செங்கதிர்க் கைவி ளக்கத் 
துற்றாய் வந்தா தியிற்சீர்த்தி யொருங்கு சொற்றா 
னற்றா மரைத்தா ணமக்கோர் துணை யாக நா 

நாளும் . 

பூதத்தாழ்வார் . 
கூனந்து செய்யார் திருக்கோவ லிடைக ழிக்கண் 
ஞானந் திகழும் விளக்காக நளிந்த நம்பி 
தானந்த மில்லான் றனை நோக்கித் தமிழ்வ ளர்த்த 
கோனங்கள் பூதன் மலர்ப்பாதங் குறித்து வாழ்வாம் . கா 

பேயாழ்வார் . 
வானே வளியே முதலாயினன் மாட்சி யோர்ந்து 
தானே மழிசைப் பதியானைத் தருக்கொ ரீஇத்தன் 


1. 


க.- பாயிரச்சருக்கம் 


உக 


கக 


கஉ . 


கங 


கோனேர் கெழுதா ளினைக்கூட்டிய கோதில் பேயன் 
றேனே கமழு மடித்தாமரை சென்னி சேர்ப்பாம் . 

திருமழிசையாழ்வார் . 
பலசமயந் தொறுமிருந்தும் பயனறியா ரறிந்துய்யும் படி 
யே சான்றா, வலகில்சம யங்கடொறும் புகுந்தாய்ந்து பேயர் 
மொழிக் கடங்கி யண்ண , னிலவுவயி வைலைப்ப நிறுத்தியருந் 
தமிழ்ப்பாவா னிமலற் போற்றிக் , குலவு திரு மழிசையர்கோன் 
குளிர்மலர்த்தாள் வைகறொறுங் குறித்து வாழ்வாம் . 

நம்மாழ்வார் . 
ஒருபிறவி நோய்வாயுற் றுயங்குமுயிர்க் கிரங்கிமறை யுள்ள 
வெல்லா , மருமைபெறத் திரட்டியவப் பாசுரமாத் திரையுரைத்தி 
டெனுமுனங்கு , மருவியநோ யொருங்ககலும் படி செய்த மருத் 
துவனைக் குருகூர் வந்த , பருணிதனைப் பரிந் தழையார் பவ 
நோயைப் பாற்று வெதெப் பரிசு பற்றி . 

மதுரகவியாழ்வார். 
ஒருதாளி னுலகளந்தா னடியருளத் துலவுதலா லோது மன் 
னார்க் , கருதாரே கொடுநரகு கைப்பிடித்தா ரல்லாதார் கைக், 
கொள் வார்தாம் , பெருவாழ்வென் றுலகறியக் குருகூர னடிபே 
ணிப் பெருகு மாண்பு , தருவாழ்வு கைக்கொண்ட மதுரகவி யடி 
களடி தலைமேற் கொள்வாம் . 

குலசேகராழ்வார் . 
வான் முத லாகி நின்ற வள்ளல்பா லன்பு பூண்டா 

முதல் வாழ்க்கை பேணி யொருவின புரியா ரென்னாத் 
தான் முதற் சூளாற் காட்டித் தனிமுதல் கடலிற் காட்சி 
நூன்முத னுனித்துக் கொண்டா னுவலிரு சரணஞ் சார்வாம் . 

பெரியாழ்வார் . 
ஒருவில்லி னொன்னலரை யொருங்கறுத்தா னுதவருளா னுவந் 
தாங் குற்றுச் , செருவல்ல மாறனவைக் கிழியறுத்துச் செந்த 
மிழ்ப்பா வியம்பி ஞாலங் , கருவல்ல பிறப்பறுத்துக் கலைவல்ல 
மறைக்குலத்தொண் கருணை மல்கும், திருவில்லி புத்தூராம் பட் 
டர்பிரான் சேவடியைச் சிந்தை செய்வாம் . 


கசு 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கடு 


கது 


கோதையார். 
அடுத்தாளுந் திருவேயா னாதலவ ளாகவெனை யருளுய்ட் 
பானென் , றெடுத்தாளுங் கரிகாட்டித் தந்தையிருங் கரிகாத்தாத 
கியையு மாற்றாற் றொடுத்தாரக் கொடுக்குநறை யலங்கலைபை 
யடுத்தகுழ றோயச்சூடிக் , கொடுத்தாளை யெம்பிறவி கெடுத் 
தாளை மலர்த்தாளைக் குறித்து வாழ்வாம் . 

தொண்டரடிப்பொடியாழ்வார். 
காதல் காட்டிய கணிகைைைகப் பட்டுழன் றவமே 
போதல் காட்டிய கரவிடை யீட்டடிப் புணர்ப்பித் 
தாதல் காட்டவை வகைநிலை யறிந்தன்பர் பாதப் 
பூதி காட்டுமெய் யந்தணன் பொன்னடி தொழுவாம் . 

திருப்பாணாழ்வார். 
வீணனா யுழலாமல் வெறியனா யலையாமல் விருப்ப மிக்குக் 
காணநா தனையரங்கக் கண்ணெலா மடியிடுதற் கருத்து நீத்துப் 
பேண நான் மறையாளர் மேலேறிப் பெருமான் மெய் பிறங் 
வேறும் , பாணனார் தமைத்து திக்கும் பாக்கியம் பெற்றேன்பி 
விப் பயன்பெற் றேனே 

திருமங்கையாழ்வார் . 
புரவுகொ ளடியார்ப் போற்றும் பொருணெறியெவ்வாய்ப்பேனு 
பரமநற் பதமே நல்கு மென்பது பகர்சான் றாகக் 
கரவிடைப் பெற்ற வெல்லாங் கண்ணனல் லன்பர்க் கார்த்தித் 
தரமில்பே றெய்தி நின்றான் சரணமக் கரண மாமே . 

யதிராசர். 
ஆய்களை கெழுமு மேலை யாரியர் நுவன்ற வொல்லா 
தோய்கலை துவன்று நீ தான் சொற்றன வாய்மை யென்று 
பாய்களை முதல்வி சூட்டு பருணித நாமம் பெற்ற 
வேய்கலை முதலி ராமா நுசயதி யிருதாள் போற்றி . 

மணவாளமாமுனிகள் . 
பணவா ளரவிற் புவிதாங்கினன் பற்று காதல் 
ரணவாது விண்டு சமையந்தழைத் தோங்க வந்தென் 
குணவாள னார்தன் புகழோதிடக் கோது நீத்த 
மணவாள னென்னு முனிதாண்மலர் வாழ்த்து கிற்பாம் . 


கா 


al 


உ 


உ 


க. - பாயிரச்சருக்கம் 


உங 


. 


உச 


தமிழாசிரியர். 
கிளர்ந்தநான் மறைக்கு லத்துக் கிருட்டினா புர்த்துட் டோன்றி 
நளிந்தவெம் பேது நீக்கி நற்றமி ழுதவு வள்ள 
வளந்திட வரிய சீர்த்தி யமைமுத்து ராம னென்னும் 
விளைந்தெழு கருணைக்கொண்டன் மெல்லடித்துணைகள்போற்றி . 

அவையடக்கம் 
கடலுட் படுமா ரமிர்தோடு கலந்த கட்டிற் 
படலுற்ற பேன மெருந்தாதி பரித்தல் போலா 
நடையிற் சிறந்தோர் நவிலூலொடு ஞான மில்லேன் 
ரொடைநற் பனுவல் கடியார்தொகுத் தாளு நீர்மை , 

நூற்பெயர். 
களங்கமில் கடல் சூழ் ஞாலங் களப்பாளென் றுரைக்கு மேனு 
முளங்கொள வடநூல் வல்லா ருரைத்ததே தலைக்கீடாக 
வளங்கெழு தேவ தாரு வனத்தல புராண மென்றே 
விளங்கு செந் தமிழி லிந்நூல் வியன் பெயர் நிலாய தன்றே . உ 

சிறப்புப் பாயிரம் . 
சென்னைப்பிரஸிடென்ஸி காலேஜ் 
தமிழ்ப்பண்டிதராகிய ப்ரும்ஹஸ்ரீ 
உ , வே - சாமிநாதையரவர்கள் 

இயற்றியவை . 
பூமேவு புனற்பொன்னி யனைத்துயிர்க்கு மின்பளிக்கும் 
புகழ்ச்சோ ணாட்டின் , மாமேவு பழம்பதியாங் களப்பாள் வாழ் 
கரிவரத மாலின் சீரைத் , தூமேவு வடமொழியி லிருந்து பெயர்த் 
தருந் தமிழின் றொடைகளாக்கிக் , கோமேவு பாகவதர் தமிழ்க் 
கவிஞர் கூட்டுண்ணக் கொடுத்துளானால் .. 

மற்றவனா ரெனிலிடும்பா வனபுரா ணந்தில்லை வளாகம் 
வாழும் , பொற்றகுகன் கலம்பகமி ராகவனு லாச்சிவமா புரா 
ணந் தன்னிற் , பற்றமைந்த தொருஞான சங்கிதையா தியதமி 
ழிற் பாடிச்சீர்த்தி , யுற்றவனா ராயணசா மிப்பனவன் புனற்பின்னை 
யூரி னானே . 

பாயிரச்சருக்கம் முற்றிற்று . 


உசா 


26 


ரண்டாவது - நைமிசச்சருக்கம் 


மாமேவு தெய்வத் திருத்தாமரை வைகு மங்கை 
நாமேவு மேலோன் மறையோர் தவ நண்ணி யின்பந் 
தாமேவு மாற்றா னனிவேண்டமுன் றந்த தொண்பூங் 
காமேவு நேமிப் பெயர்பெற்றபைங் கான மொன்றே . 
திருமா தவநித் தலமான் மகிழ் செய்ய வாய்ந்து 
வருமா தவர் சூழ வயங்கி மலிந்தி யாண்டும் 
பெருவா னுயர வளர்ந்தோங்கிய பெற்றி யாலெங் 
கருமா முகில்வண் ணனையொக்குமக் கானமன்றே . 
சொற்பா வுபலங் கனியாவரு டோய நல்கிச் 
செப்பார் ககனங் கடந்தேவினை காய்ந்து செவ்வே 
தப்பா துகமே னிலாய் மன்னுதல் சாரு மாற்றா 
லப்பா தமுந்தா னிகர்த்தன் றவ் வடவி மாதோ. 
மெச்சுந் திறனான் மறையின்னொலி மேவி மேலோ 
னச்சுந் திருவாய் மொழிதேக்கி நயந்த வின்பம் 
வச்சன் பி னுற்றார்க் கருண்முத்தி வழங்கு மாற்றாற் 
கைச்சங்கினையு நிகர்த்தன் றக் கணங்கொள் கானம் . 


ச 


உய்யாத வன் றீங் கொருவித்தருக் காரை யோட்டி 
மையார்மெய் யானை யணைந்தேமரை யத்த மல்கி 
நெய்யா ருமகச் சுடர் தானிரம் புற்று நம்மான் 
கையா ழியையொத் ததுநைமிசக் கான மம்மா . 


சு 


அக்கான கத்திற் றவமாற்று மறிவு சான்றோர் 
தொக்கா னகதுந் து பிசேயெனத் தோன்றி நின்ற 
தக்கானகத்தி லவிர் பூவினிற் றங்கி னோரின் 
மிக்கான கத்தன் விளையாட்டை விரும்பு ரோர் . 
பிருகுப் பெயரான் றருபெற்றியன் சௌன கப்பேர் 
மருவுற் றவனா தியரன்னவர் வாழ்த்த வன்னா 
ரருகுற் றனனெட் டெழுத்தோதி யழுக்க றுத்தா 
னொருகுற் றமுமற் றொளிர்சூதெனென் றோது மேலோன் . 


உ.- நைமிசச்சருக்கம் . 


உ ரு 


பகரற் கரியான் புகழ் நாளும் பயிலு நாவிற் 
சுகனைத் தருவான் வயிற்றோய்ந்துபன் னூலு மோர்ந்தோ 
னிகரற்ற மண்காப் பொளிர்மேனிய னீடுசங்குந் 
திகிரிப் படையும் பொறித்தென்றுந் திகழ்ந்த தோளான் . 


அ 


வெண்டா மரைநன் மணித்தாழ்வட மென்று மாயின் 
றண்டா மணிப்பூ வடமேனி தரித்த நீரா 
னெண்டா னவிரா ழியன்றாளிணை யன்றி யாதுங் 
கொண்டா னலன்றன் மனத்தாமரைக் கோயி னாப்பண் . 
இவ்வாறு போது முனி தன்னையங் கேய்ந்த தூயோர் 
செவிவே யெதிரேற் றியைநன்முக மன்கள் செப்பி 
வெவ்வாறு போது மயர்வோம்பி விளங்கு பீடத் 
தவ்வாய்மை யான்வை கிடத்தாமரு குற்றி ருந்து . 


க 0 


கஉ 


பாழித் தடந்தோ ளொருவாணனைப் பண்ட டர்த்த 
வாழித் திருமால் விளையாட்டிய லன்பி னெம்பாற் 
காழிற் பொலியும் வினைபாறக் கரைந்து ளாய்முன் 
சூழித் திறமின் னமுங்கேட்டிடச் சூழ்ந்த துண்டே . 
வேண்டா வசுர ரொடுமூய்ச்சுதை வேண்டி வெற்பிட் 
டாண்டா ழியிற்கொண் டவனாட லமைந்த ஞாலத் 
தேண்டா யின நற் றலங்கள் பல வின்ன வற்றுட் 
சேண்டாய சீர்த்தித் தலமொன்று சிறந்த தென்றும் 
ஆங்கோர் களிற்றைக் கராவிர்த்துழி யண்ணல் காத்த 
வீங்கோகை மேய கதையொன்றும் விளம்பி னாயத் 
தேங்கோத வண்ணன் றலமாட்சி தெரித்தி மீட்டென் 
றோங்கோகை யோடு முனிதாண்மல ருற்றி றைஞ்சா . 
தன்றா ளிடைப்பாடு கிடந்தவத் தன்மை யோரை 
நன்றா தரத்தோ டடைநும்முள நாடு மாறே 
யின்றோ துவனீயி ரெழுந்தரு கெய்து மென்னச் 
சென்றா யவர்சூழ்ந் திருப்பத்தவன் செப்ப லுற்றான் . 

வேறு . 
முந்து பூத்த முழுமல ருந்தியான் 
வந்து பூதலத் தாட்டயர் மாண்பெலாந் 


கல் 


உசு 


தேவதாருவனத்தலபுராணம் . 


தந்த வன்பிற் றவத்துவி யாதனெற் 
குந்து மாரரு ளோடுரைத் தானரோ .. 


மறைபொ ருட்கிட மாயதிம் மாக்கதை 
யறையு நீர்மை யறிந்துரை யென் றீன 
னிறையும் பத்திவ ழா நுமக் கேயலான் 
முறையி னோதத் தகுதிகொன் முன்னிடின் . 
அராவணைத்துயி லற்புத னாடல் சொல் 
புராணம் பற்பல வாமவற் றுட்பொருள் 
விராவு மச்சம் விரிபிற் பகுதியிற் 
கராவெ றிந்த தலப்பெற்றி கண்டவா . 
நேர தற்கிலை யென்று நிகழ்த்திசை 
மார தத்தொடு மல்கு மகதியிற் 
சீர தர்ப்படச் செம்மலைப் பாடுவா 
னார தப்பெய ரானற் றவத்தினான் . 


கன 


நாம டந்தைக்கு நல்லிட மாக்கிய 
பூம டந்தப வுற்றவற் போற்றுபு 
தேம டங்கல் செறிதல மான் மிய 
மாம் டங்கலு மன்பி னருளென . 


தாள வம்புயன் பற்பல சாற்றியெ 
னாள வம்புரி யார்கணு கித்தலக் 
தாள வம்பு தியிற்றுயி னீத்தடை 
காள வம்புயல் காதையைக் கேளெனா. 


உ 


உ 


மருளொ ழிக்கும் வளம்பதி மாட்சியுங் 
கருள னற்றவங் கண்டுபெற் றுய்ந்தது 
மருள்வ சிட்டனன் ஞான மடைந்ததுந் 
தெருளு மாமுனி வோர் பயன் சேர்ந்ததும் . 
விண்ணி லங்கிய கின்னரர் மேயினர் 
மண்ணி லங்கு வதிந்துழி வான்றவ 
நண்ணி டுந்துரு வாச னடுக்குறக் 
கண்ணில் சாவங் கரைந்த பொழுதத்தே. 


2 


கூ- தலவிசேடச்சருக்கம் . 


உஎ 


} 


உ . 


உச 


இடங்கர் வேழ மெனவிரு பாலவாய்க் 
கடங்கொள் கார்மெய்க் களிற்றைக் கராம்பற்றி 
யடங்க வீர்ப்ப வதன்றுய ராற்றுவா 
னடந்து மாய னடுங்க வடர்த்ததும் . 
வேழ நோக்கி விதந்து புகழ்ந்தது 
மாழி யானந் தணர் தன்மை சொற்றதுங் 
காழில் சீர்த்திக் கலிங்கமன் வந்தவட் 
கேழில் பேயுருக் கெட்டுநன் றுற்றதும் . 
மருத வேந்தன் பரிமக மாண்புறப் 
பெரும கன்றனைப் பேணி யிழைத்ததும் 
பொருவில் தீர்த்தச் சிறப்பும் புரைவன 
துருவி யாவுந் தொகுத்தனென் யானெனா. 
நாக மஞ்ச நலிந்த கராவடு 
மாக மஞ்சனை யான்றல மான்மிய 
மாக மஞ்சமை யுள்ளத்தந் நாரத 
மோக மஞ்சனுக் கன்பின் மொழிந்தனன் . 
அன்ன காதை யனைத்தையு மம்புயன் 
சொன்ன வாறு சொலத்துணி வுற்றன 
என்ன ராக நயந்தனிர் கேண்மென 
முன்னு சூதன் மொழியலுற் றானரோ . 

நைமிசச்சருக்கம் முற்றிற்று , 

ஆ . செய்யுள் ருச . 


உக 


மூன்றாவது தலவிசேடச்சருக்கம் . 


பிறவியவு ளார் துதையும் பெருவளனெ லாங்கவற்றி 
றவியவு ளார்கெழுமி யல்கியசீர்த் தாயுடங்கு 
மறவியவு மாணாமே வைகுந்தந் தகைத்தம்மா 
நறவியலும் பொழிறுறுமு நல்வளவ னாடன்றே . 
இருவரங்க மாகவுறை யொரு பெருமாற் கிருப்பாய் 
திருவரங்க முதலாகத் தெய்வதல காற்பான் பெற் 


உ.அ 


தேவதாருவனத்தலபுராணம். 


உ 


15 


றருவரங்க ளடியவரூக் கருளுபுநின் றாயவர் தங் 
கருவரங்கக் களைவதன்றோ காவிரிசூழ் சோணாடு . 
கண்டமையா வரும்பொருளைக் கருணையா னினிதருள் 
விண்டபிறப் பினராகி வினையொரீஇ மிசையியங்கு 
மண்டரெலாந் தொழுதேத்த வரியநிலை பெற்றுய்ந்த 
தொண்டரடிப் பொடியாரை த தோற்றுவித்த திருநாடு , 
விருப்பான வின்னிசையால வேதத்தின் முடியே தன் 
னிருப்பான முதலவனை யினிகருளும படிவசித்த 
திருப்பாணன் பிறந்தவூர் திருவுறந்தை தனையுடைத்துக 
கருப்பாலைத் துழனியறாக் காவிரிசூழ் சோணாடு . 
வாலிநா டருமவன்மை மடித்திட்ட பெருமானபாற் 
போலிநா டருமன் பூண்டவனை வழிமறித்துக் 
கோலிநா டரியபொருள் கொண்டவனை யன் றுதவு 
மாலிநா டதனையுந்த னகமுடைத்தொண் புனனாடு . 
பண்டுயர்ந்த வான்மீகி பகர்ந்ததொரு பாலாக 
வண்டரொடு மதிசயிப்ப வருந்தமிழி லிராமகளை 
விண்டுரைத்த வியன் சீர்த்தி மிகுகமபன் றனையகட்டிற் 
கொண்டுயிர்த்திவ் வுலகோம்பு கொள்கையதொண் புனனாடு . சு 


ஏரி 


ஒருமலைவி லாது தனை யுசாவியசொற் றதற்குதவு 
திருமலை ரா யன்பரிசாற சிற்றம்ப ரகரமமைத 
திருமலை தாங் கினரடிய ரெழிற்பனவர்க் குதவு நந்தி 
வருமலைவில் வரதனையு மகிழ்ந்தளித்த திருநாடு . 
ஏரியினா னேற்றத்தா னே தினாட் டினிற்கெழுமு 
வாரியினாற் றான் சுரக்கும் வளனெலா மரிதாட்கீழ்த் 
தேரியபா ரிக்குமெழிற் செந்நெல்லே சாலுமெனு 
மோரிணையில் புகழ்படைத்த தோங்குகரி விரிநாடு . 

ரவிகுலத் துதித்தெங்கு மிசைபோய பெருவண்மைச் 
சுரகுருவே முதலாகச் சோழகுலத் தரசரெலா 
மரவணையிற் கிடந்தபிரா னருளொடுசெங் கோலேந்திப் 
பரவு திசை முல தவணக்கிப் பாரளிக்குஞ் சிறப்பின தால, 


அ 


ங .- தலவிசேடச்சருக்கம் . 


குடியோம்பி யிறைகோடல் குலதருமத் தியல்பதனா 
னெடிதோங்கு தன்னாட்டு ணிலவுபல நாடாகப் 
படியோங்கப் பிரித்தறிவோர்ப் பரிந்தெடுத்துத் தலையளிசெய் 
தொடியாச்சீ ரிவற்றினைக்காத் துதவவுத வினனொருமன் . 

ய 


பிரித்ததுந்தன் முன்னிறைமை பெற்றுலக மொருங்கேதாம் 
பரித்தபெரு விறற்றடக்கைப் பார்த்திபாதம் பெயராலும் 
விரித்தபிற வகையாலும் விதித்தவிவற் றொருவாச்சீர் 
வரித்ததொரி ராசேந்திர சோழவள நாடன்றே . 

ந்நாட்டி னுள்ளுறைநா டிருந்தவர் தாங் குழீ இயதுநன் 
பொன்னாட்டைப் புறங்காணும் புறங்கரம்பை நாடென்ப 
தெந்நாட்டும் புகழோங்கி யெழினாட்டு வழிநாட்டிந் 
நன்னாட்டுக் கிணையாய் நாடுளதோ நாடுங்கால் . 


கஉ 


கங் 


ஆயபுறங் கரம்பைநன்னாட் டருளுடையைம் படைத் தடக்கை 
மாயவன்றன் குழாத்கோடு வைகுந்தத் தினுமேற்றென் 
றேயமகிழ் வோடுறைவ தெவ்வளனு நிறைந்துளது. 
காயமிசைப் பரவுபுகழ்க் களப்பாள் யான் புகல்பதியே . 
வளர்தேவ தாருவனம் வசிட்டபுரங் கருடபுரம் 
கிளர்கயேந் திரவரத புரமெனவே கிருதமுதற் 
பளகில்யுக நான்கினுக்கும் பகர்ந்தமுறை பெயர்பெற்ற 
தளவறுமா தவமுனிவ ரல்கு திருக் களப்பாளே . 
பின்னாளில் வேளாளர் பெருங்குலத்திற் றோன்றியவன் 
கன்னாவ தாரனுயர் களப்பாள னியற்டெயரா 
னேந்தாளி லரசனிடத் தருண்மிகுதி படைத்தமையாற் 
றன்னாம மிவ்வூர்க்குச் சார்த்தியதா ரறியர் தார் . 
துங்கமணி முடிவழங்கு சோழனார் சதுர்வேதி 
மங்கலமென் றிறைமுன்றில் வாழ்மறையோர் தெருவினுக்கு 
மங்கவன் விண் ணகரமென வகன்பதிக்கும் பெற்றபெய 
ரெங்குநுவல் வதுமன்றி யெழிற்றளியிற் பொறித்துளவால் . 
ஏற்றுவல னுயரியவொள் ளெரிமருளு மவிர்சடையான் 
பாற்றுவக்கு ணன்புதழீஇப் பயில் கிற்பான் குறுநிலமன் 


காக 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கள் 


சோ 


கம் 


சாற்றுவள னறாவிதனை யெழுகூறு சமைத்தாண்ட 
கூற்றுவனென் றொருவனை முன் குலவவளித் ததுமிது காண் . 
ஆதித்தன் குலத்துதித்தவ வலரியின்பேர் தழீஇக்கொண்டான் 
சாதித்திவ் வயின்சிறந்த தூய்தெனத்தன் பெயர் நாட்டி 
மோதித்தண் புன்றுளும்பு முகிழ்க்கொன்றை முடியரற்குச் 
சாதித்த தளியமைத்த தரமறியா ருளரேயோ 
எத்தேவை யெச்சமயத் தென்னசொலி யித்தலத்தி 
லொத்தோச்ச மிகத்துதிசெய் துறி னுமவர்க் குதவு கிற்பா 
னத்தேவி னச்சமயத் தவ்வயிற்சென் றருடரலா 
னத்தேறு கரனிங்கு நணுகுவர் நன் கணுகுவரே .. 
அருளிருக்கும் வழியிருக்கு மாசரசு வழியிருக்குந் 
தெருளிருக்கு முயர்தெய்வந் தெய்வத்தின் வழிசமயப் 
பொருளிருக்கு மவ்வழியே புணர்மக்கட் டொகையிருக்கு 
மருளொழிக்கு மித்தலத்தவ வகையனைத்துங் குடியிருக்கும் . 
ஆன்றவரச் சமயநெறி யணவுவரன் னவரிருப்பி 
னூன்று தவ நிலைநிற்கு முயர் தவத்தில் லாதவிலை 
மான்றவிவ்வெ லாமிந்த வளர் தலத்த வாலி தனைப் 
போன்றதொரு தலமுளதோ பூதலத்தும் பிறதலத்தும் . 


| 


உக 


பவமெலா மொருங்ககற்றப் பரவுவார் தொகையவண 
தவமெலா மொருங்கெய்தத் தழுவுவார் தொகையவன் 
வெவ்மெலா மகற்று பொரு ளெய்துவார் தொகையவரை 
நவமெலாம் விரும்பிடினிந் தகர்காண வமையுமரோ. 


22 


அருமறையோ ராறைஞ்து றாகியமை கணக்குடையார் 
திருமலி வெங் கதிர்வையந் திகழ்ந்துலவு முனிவரினும் 
பெருமிதமிக் குடையார்தாம் பிறங்குதவம் பலபயின்று 
கருதரிய யோகத்தாற் கஞலுவதிக் களப்பாளே . 
அற்பகங்கொண் டருவிலைசே ரகனிலத்தை யொருங்குறாற் 
பொற்பகங்கொண் டெழுகொண்டல் புரைபவனுக் கினிதளித்த 
கற்பகங்கொண் டிச்சானி யெனுமறையோர் காரிகைக்குத் 
தற்பதங்கொண் டவனளித்த தன்மையதித் திருப்பதியே . உச 


கூ ..--- தலவிசேடச்சருக்கம் 


ஙக 


கண்டன்றி யானுரைத்தல் கட்டுரையன் றென நினையீர் 
பண்டன்று பண்டைக்குப் பண்டையினே யுளனான 
விண்டென்று விளங்கினனவ் விளக்கமுதல் விளங்குவது 
த ண்டென் 

ற றவழ்முன்றிற் றனிக்களப்பா ளெனும்பதியே . 
ஒருஞான்றை யொருபொழுதை யொருகன்ன லொருநொடியிவ் 
வருஞாலம் புகழ்களப்பா ளகன்பதிவை குவர்பேற்றைத் 
தருஞானஞ் செறியகத்தார் சாற்றுவதே யரிதெனிலப் 
பெருஞானஞ் சிறிதுமிலேன் பேசுவதெங் ஙனமொல்லும் , உசு 


ஒருதிங்கள் வைகுந்தத் துயர் கங்கை யிடையைந்து 
பொருதிங்கள் பலபிறவூர் பொருந்தவரும் பயன் விசும்பிற் 
றருதிங்க டவழ்மாடத் தனிநகரிக் களப்பாளின் 
வருதிங்க ளொருஞான்று வதிபலனுக் கிணையிலவால் . 


உஎ 


லிசை 


2 - அ 


2 கூ 


திசையெலாம் பிறவெலாந் திருமாலின் றிருநாம 
மிசையைலாம் பரக்கவொலி மிகுமிருளென் பதுகுறைய 
கசையெலாந் தர நவிலு மவர்மேனிப் புண்டரத்தா 

சயெலாம் பரந்ததென வெங்குசில வொளிகஞலும் , 
எருமையிடை யாமறத்தினிகன்றேமத் திறனின்ற 
வொருமையிடன் றனையுயிர்செற் றொளிறாழி வலனேந்தி 
வருமிடற்றா னவர்மடிய மரக்காற்கூத் தினிதயர்ந்த 
திருவமாற் கிளையாடன் செழுந்தளிமல் குவதொருபால் . 
ஒருமாரன் செழுவைய முலாப்பேர்த முனமிடைந்து 
செருமாவொண் பரி நிரைப்பச் செழுங்காளந் துதைந்தொலிப்பக் 
கருமாத்தின் களிற்றினங்கள் கதுவினவெங்கணுஞ்செறியப் 
பொருமாறில் சேனையொடு பொழின் மிடைவு பலவயினும் . கூய 
புள்ளிருக்கும் புனற்பொய்கை புனற்பொய்கை சூழ்ந்திருக்குங் 
கள்ளிருக்கு மலர்ச்சோலை கவினுமலர்ச் சோலைதொறு 
மெள்ளிருக்கு மிடனின்றி யிருந்தவத்தோ ரிலைக்குரம்பை 
யுள்ளிருக்கும் புறத்திருக்கு முரைத்திருக்குங் கிளிபூவை , 
வயலெலாந் தாமரைகண் மலர்வனவண் டினந்துவைப்ப 
வயலெலாஞ் செழுஞ்செந்நெ லலங்குகதி ரோப்புவன 


ஙக. 


கூஉ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கூ உ 


கயலெலாங் கலவை மணங் கமழ்வனகள் கடைசியர் தா 
மியலிலாக் களைகளைவா ரெறிசந்தச் சேறளைந்தே 
விழிகாட்டுங் கருங்குவளை மருங்குவளை மென்னலார் 
மொழிகாட்டுங் கரும்பமலும் கரும்புறமொய்ம் மிடலேனக் 
குழிகாட்டுங் கதிர்மணிகள் குலவரசர் திருமுன்றிற் 
கிழிகாட்டு மறைவாகை கெழுமறையோர் செயலெல்லாம் . கூ ங 
மருங்கினெலா மகச்சாலை மறுகெல்லாங் கல்லூரி 
சுருங்கையெல்லா மறைச்சிறுவர் சுருதிபயி லிடமாங்க 
ணொருங்குநில விடுமறையோர்க் குதவட்டிற் சுவைச்சாலை 
யருங்குரைய விவ்வனைதது மாராய்ந்து நுவல்வனவே . 

வேறு 
பாட்டுண் டார் நல் வாய்மை கடந்தரர வகையல்லா 
தெட்டுண் டார்சொற் குய்ய மிடைந்தா ருயிர் செவ்வே 
யட்டுண் டாரப் பாதக ரிந்தப் பதிபுக்காற் 
கட்டுண் டாய கையற மேலாங் கதிநின்றார் . 

கூரு 
நாவஞ் செய்தாப் பொய்ம்மை நவின்றார் நவையாய 
கோவஞ் செய்தார் கொண்ட கொடாதார் குறிநாடாச் 
சாவஞ் செய்தார் தீய புரிந்தார் தகைதீரப் 
பாவஞ் செய்தா ரிப்பதி செய்திற் பழிதீர்ந்தார் . 
நச்சிட் டார் நன் னங்கையர் கற்பி னவைகண்டார் 
மெச்சிட் டார் நர் கையரை வேதம் பயில் பாங்க 
ருச்சிட் டாதி செய்வன ரொன்ற வகையில்லிற் 
கிச்சிட் டாரோ டிப்பதி புக்கார கெழுமுற்றார் . 
தடிந்தாாம்பீஸன் சுவை கண்டார தகையென்ப 
கடிந்தார் செல்லாப் புன்னெறி புக்கார் கணஞாட்பின் 
முடிந்தா ரன்றிப் பின்னிடு கின்றார் மொழிபாவம் 
படிந்தா ரிவ்வூருன்னிட வன்றே பழிதீர்ந்தார் . 
தகைமேல் வைத்த சான்றவர் தம்பாற் றணவாதே 
படைமேல் வைத்தார் பற்றிலர் தம்மைப் பழிசெய்து 
நகைமேல் வைத்தார் ஞானியர் சொல்லை நடை தீரும் 
வகைமேல் வைத்தா ரிங்குற வெம்மை வழிகட்டார் , 


கூசு 


ங அ 


ந . - தலவிசேடச்சருக்கம் 


கூ 


நாயே 


ச 
O 


ஓ .5 


ச ?, 


ய யாக நச்சரவாக நலனில்லாப் 
பேயேயாக பீழைசெ யேனை யுருவாக 
தாயே யாய நம்பி களப்பா டழுவுற்ற 
நோயே யாவுந் தீர நுனிக்குந் திறனெய்தும் . 
தடந்தா டேய வோங்கு களப்பா டனையெய்த 
நடந்தா ரேனுந் நண்ண நினைந்த நினைவோடு 
கிடந்தா ரேனு மன்னவ ரோடு கெழுநட்பிற் 
படர்ந்தா ரேனுந் தூயவ ராவர் பரிவோவி . 
ஆற்றற் கொவ்வாப் பல்லற மாற்றி யயர்வோம்பி 
மாற்றற் கொவ்வ வல்வினை விட்டா ரெனினுந்தா 
மேற்றத் தொவ்வா மல்கு களப்பா ளிதையெய்தார் 
சாற்றற் கொவ்வாப் புன்னிரை யப்பா றணவாதார் . 
அணிசெய் கோட்டத் துற்ற துராலை யகழ்கிற்போர் 
பணிசெய் பாலோர் நந்த வனப்பூம் பணிகொண்டோர் 
பிணிசெய் மாலை கட்டி யணிந்தோர் பெருமானை 
நணிசெய் காண்பி னற்பய னேற்கு நலமிக்கார் . 
ஊனே தோன்றும் வன்பிறவிக்க ணுலையாமே 
யீனேர் நோக்கின் முத்தி யளிக்கு மியல்கண்ணிப் 
பானேர் தோன்றுஞ் சொல்லியொ டெம்மான் பயில்கிற்பத் 
தானே தோன்றிற் றாவயி னொண்பூந் தனிமானம் . 
மாமா னந்தி யாவ ருவப்பின் மலிவுற்றே 
தாமா னந்தி யாவதை நோக்கித் தரிசிப்பார் 
கோமா னந்தி யாகிவை குந்தங் கொளநல்குந் 
தூமா னந்தி யாவருத் தப்போர் சொலுமஃதே. 
பவநோய் ஞாலம் போற்றி யொழிக்கும் பரிசுள்ளிச் 
சிவணா நின்ற சேசெயாளி யம் பொன் செறிமானத் 
தவணோ வாமே பைந்தொடி மார்ப னவிர்தல்கண் 
டவனோ பல்லோர் பல்வழி யுள்ளு மியல்பந்தோ 


و 
نه 


சரு 


. 


சு 


கிளப்பார் கற்பங் கோடி கிளந்தா ரெனினும் பூங் 
களப்பாளின் சீர் கண்டுரை செய்வா ரிலர்கண்டீ 

5 


கூச 


தேவதாருவனத்தலபுராணம் 


ருளப்பா லோகை யுந்த வுரைத்தேன் சிறிதங்க 
ணளப்பா ருள்ளு மேலுள சொல்வா னமைகின்றேன் . 

தலவிசேடச்சருக்கம் முற்றிற்று . 

ஆ செய்யுள் க 0 க , 


நான்காவது கருடச்சருக்கம் . 


2 
. 


செழுந றுங்கமல வீட்டில்வரு செல்வ னுதவும் 
வழுவி னறறவ மரீசிமகன் மாத வமெலாங் 
குழுமி வந்தனைய காசிபன் மணந்து குலவும் 
பழுதில் வேற்கண்மட மாதர்பதின் மூவ ரவருள் . 
தனை கர்க்குமொரு தையன்மிசை மின்வ டிவினாள் 
வினதை தன்கணவன் மெல்லடி வணங்கி படியேன் 
மனம கிழ்ச்சிபெற மைந்தரை யளித்தி யெனலும் 
புனித நற்றவ னழைத்தருகு போத மகிழ்வான் . 
வாளை வேலைவடு வைக்கடுவை வென்ற விழியாய் 
தாளி னின்று னுழை யண்டமொ ரிரண்டு தருவ 
னாளு மோம்பு திம னாயிர நவின்ற பருவங் 
கேளி னேகமக வாய்க்கெழுமு மென்று கிளவா 
அவ்வி ரண்டனை யளித்தவ னருந்த வநெறி 
வவ்வு சிந்தைய னகன்றிட மலர்த்தி ருவனா 
ளிவவழிக்கணுற மாற்றவளு மீன்ற னளரா 
வெவ்வினத்தைவின தைக்கொடி பொறாது விரைவாள் . 
பாதி யாம்பருவ நாளிலுடை பட்ட ழியுமா 
றாதி நாண்மொழி மறந்தனளோ ரண்ட முடைய 
மோதினாளதி லெழுந்தனன் முனிந்தொர் தனையன் 
சோதி ஞாயிறொரு பாதிவரு தோற்ற நிகர்வான் . 


கூ 


ச 


அருண னென்னுமவ னன்னையையென் மேனி குறையக் 
கருணை யின்றியதை மோதிய கடுஞ்செ யலினான் 
மருண லிந் திடரின் மாற்றவ டனக்க டிமையா 
யிருண யந்தகுழ லாயுழலு கென்றுரை செய்தான் . 


- கருடச்சருக்கம் . 


கூரு 


म 


அன்னை யஞ்சியல மந்தன ளுயங்கி யவனை 
நன்னை யஞ்சில பெறும்படி நவின்று கலுழ்வா 
டன்னை யஞ்சிறுவ னஞ்ச றமியோ யொருமகன் 
பின்னை யுஞ்சிட வருந்தினது பேது கடிவான் , 
நிற்றி யென்றுமிசை நீடுசெல வோடி ரதமேற் 
பற்றி யெய்துசுடர் வீசு பருதிப் பெயரினான் 
வெற்றி யோய்வலவ னாயிரத மேவு கெனலு 
மற்றி யாது முரை யானவண் மரீஇயி னனரோ . 
விரவ னந்து குழ னங்கை வினதைக் கொடியுமிக் 
கரவி னந்தனை யளித்தவளொ டன்பி னொருநாள் 
வருவ னந்துதைய வாடுபொழு தங்கு வருவிண் 
பரவூ மிந்திர னரும் பரியின் வால்வெளிதென . 
கண்ட கத்துரு வெனும் பெயர்கொள் காரி கையனாள் 
விண்ட கத்துரு மெனச்சினவி வஞ்ச வினையா 
லெண்ட கத்துரும் நன்முகையை யெள்ளு விரலா 
யுண்ட கத்துருவ நோக்கு கரிதென் றுரைசெய . 
சலதி யாதர மகன்றினைய சாற்றினைகொலாங் 
கலதி நாளையிது கண்டுழி கரைந்த படியே 
வலதி யாவள்வயி னஃதுடையண் மாட்ட யலினாள் 
சிலதி யாதறுணி பென்னவள் செவ்வி தெனவே . 


க 0 


கக 


கஉ 


மனைய டைந்துழியவ் வஞ்சனை மனத்து மடமான் 
றனையர் தம்முட னுசாவியது சாரும் வகையே 
வினைய மெண்ணின ளியற்றிவின தைக்கு மறுநாட் 
புனைக ருங்குழலி காணென வுரைத்த பொழுதே 
கண்டு துட்கென மருண்டனள் கரைந்த வண நீ 
தொண்டி யற்றுதி யெனத்துயர்வொ டின்ன கொடுமை 
பண்டி ழைத்தவினை யென்றுபணி செய்தொழுகுநாட் 
டண்ட லில்பருவ மாயிர மெலத்த ழுவவே. 


மற்றி லங்குமொரு முட்டையிடை வந்த ருளினா 
னுற்றி யங்குசிறை யோங்குமிரு பாலு மொளிரப் 


கூகூ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கரு 


கள் 


பெற்றி லங்குகரு ளப்பெயரி னான் பி ழைபட 
முற்றி யங்கடிமை தாயுறுதல் கண்டு முனிவான் . 
அன்னை தன்னை முன மன்னியதெ னோவ றைகென 
முன்னை யின்னபடி துன்னியதெ னாமொழிதலு 
மென்னை யென்னையென வன்னமக னீத கலுமா 
றுன்னை யிந்நிலைமை கண்ணினளொ டோது கெனவே . 
வஞ்ச நெஞ்சநிறை வஞ்சியை வலஞ்செய் தடியே 
னெஞ்ச மெஞ்சநிறை யெஞ்சவிசை யெஞசு மடிமைத் 
தஞ்ச முஞ்சகல விஞ்சுமொழி தந்த ருளெனாப் 
பஞ்ச மஞ்செறியு மின்னுரை பகர்ந்து கலுழ . 
நஞ்சு பில்குகவை நாச்சுடிகை மைந்த ரொடு சூழ்ந் 
தெஞ்ச லின்றமுத கும்பமிவ ணெய்தி னகல்வாய் 
மஞ்சு மல்கு குழ லென்னவது மைந்த னுணரா 
வஞ்ச லன்னைகொணர் கிற்பனென நீட லமைவான் . 
நுந்த மாதவ னியங்கிட னுவன்றி டெனலுங் 
கந்த மா தன மிருந்துள னெனக்க லூழன் விண் 
முந்த மாதவனின் மும்மடி முயன்று முடுகி 
வந்த மாதவன் மலர்ப்பதம் வணங்கி யபினே . 
அவணி கழ்ந்தவிவை யென்றவ னுரைப்ப வறிஞ 
னுவண மைந்தினைகொ லும்பர் நகர் புக்க முதுகொண் 
டிவண மைந்துற நறைத்துள விலங்கு மவுலிச் 
சுவண வம்பரனை யேத்தினது தோயு மெனலும் . 


கன் 


ககூ 


ஆய சோதியை யருட்கடலை யாதி மறையின் 
மேய மூர்த்திதனை பெத்திற மறிந்து விழைவ 
தேயு மாறளிய னேற்கருள் செய் கென்று கவலுஞ் 
சேயன் மாட்டினுள வன்பினிது செய்து மெனவே . 


2.0 


மட்டெ ழத்திகழ் நறைத்துளவ மார்பன் மனுவா 
மெட்டெ ழுத்தைநினை வார்வினைக ளென்ப தமவாய் 
விட்ட முக்கடவு மெய்ம்மறையை நுண்பொ ருளொடே 
சிட்ட ருட்டலைவ னார்வமொடு செப்பி மகிழ்வான் . 


சீ .-- கருடச்சருக்கம் . 


லா 


இனைய மாமனு நுவன்றனை யிருஞ்சி னையகா 
ரனைய மால்பத நுனித்தரிய நற்ற வநெறி 
தனைய வாயுறை சாற்றுமது செய்யு மிடனுந் 
நினையி னாசைமிக நீடுபுன னாட தனிலே . 
காள மாமுகி னிறத்தவனு லாவி டுகளப் 
பாள லா துபிற சார்புபட ரேலெ னவிடத் 
தாள தாமரையி னானை நிகர் தாதை மொழியா 

ளு நாயக னிலாவுமவணொய்தி னடைவான் . 
ஓந்து முன்னவ னிருந்தளி வலஞ்செய் தெனையா 
ளெந்தை முன்றிலொ ரிருந்தட மகழ்ந்த ருகிருந் 
துந்து மைம்புல னொடுக்கிமனு வோத லொருவான் 
சிந்தை யுள்ளிறை செழும்பத மலாது நினையான் . 
மோதி மந்துதைவில் செம்முளரி மென்ற விசில் வெள் 
ளோதி மந்தனையு ளானுறைவ தென்ன வுவரி 
யாதி மந்தர மமைந்தென வலங்கு தழலிற் 
சோதி மந்திர நவின்றினிது தூய னுறைவான் . 
செயல ருந்தவ மிருந்துழி யறிந்து திருமான் 
மயல ருந்தருண் மனங்கொடு வரங்க டருமா 
றயல ருந்தனை நினைக்குமு னளிக்கு மலைவான் 
புயல ருந்தவொளிர் வண்ணநிக ரண்ணல் புகுமால் . 
பாவ வல்லியை மறத்தொடு பரிந்து வினை தா 
மோவ வல்லியை நெடும்பகலு முன்னி னருள 
மேவ வல்லியவி ரன்னைவியன் ஞால முதவுந் 
தேவ வல்லியொரு பாலருகு சேர வாவே . 
பம்பு துந்துபி யியக்கினர் படர்ந்து மிசைவா 
ழும்பர் துன்றிட வரம்பையொ டுருப்ப சிமுத 
லம்ப ரஞ்செறியு மாதர் நட முன்ன ரயர 
வெம்ப ரும்புகழ் மதிக்குடை யிலங்க மிசையே . 
ஐம்பெரும்படை யலர்க்கர மவிர்ந்து சுடரப் 
பைம்பொ லங்கழ றழங்கொலி பரம்ப முடியிற் 


சர் 


உஎ 


1 


உ அ 


தேவதாருவனத்தலபுராணம். 


கூ . ) 


கூக 


செம்பொ னின் முடி நெடுஞ்சுடர் திசைக்க ணொளிர 
வம்பி லங்குவன மாலைவரை மார்பு துயல . 
ஏனை யாவரு மிறைஞ்சிமுன மெய்த வெனையாண் 
ஞசன நாயக னயந்ததவ மைந்த னுறையும் 
வானை யேயுமில வந்திகை மருங்கு புகலுஞ் 
சோனை வார்குழலி சேய்தொழுது துள்ளி மகிழா. 
எட்டி னைந்தினிறை யோனடி யிறைஞ்சி வினைகள் 
கெட்டினைந்தற வலம்பல தரங்கள் கெழும 
மட்டினைந்தொழுகு பூமகளொ டெந்தை யைவலந் 
துட்டி ணிந்தகளி யானிவை யுரைக்கு முணர்வால் . 
தறையி லோர்முனி வரன் றனையனாகி மறையின் 
றுறைகள் சென்ற நெறி சென்று துனை தந்த தெவனோ 
துறைகள் சென்றநெறி சென்றவநின் சூழ்ச்சி யொருநான் 
மறைகள் சென்றுமறி கின்றில விதென்கொன் மயர்வே . 
புரையி லாயரது பாடிபுகு தந்தொர் மகனாய் 
நிரையி னோடு செறி கானினில் வுற்ற தெவனோ 
நிரையி னோடு செறி கான் புகுநின் பெற்றி யிறையோ 
யுரைகள் போயமுத லோருமொரு வாற றிவரோ . 
என்னை யான் சிறியன் யாதுமறி யேன்ற மியென்மாட் 
டின்ன பேரருள் வழங்கவரு செய்கை யெவனோ 
வின்ன பேரருள் வழங்கென விரந்து துயர்வார் 
முன்னை வானவனு மற்றுளரு முற்று முறையே . 


கூங 


தவநெறிக்கணுறை மைந்தனிவை சாற்ற நினைவார் 
பவநெறிக்கொரு புகைப்பொருளி னுற்ற பரம 
னவநெறிக்கிகல் பயின்றவ வவாவி யதெனோ 
கவனெறிப்படரல் கண்ணிய தளித்து மெனவே 


6 


அலகி லண்ட முழு துண்டுமிழு மண்டர் தலைவ 
விலகு பண்டெனை வருந்தியுத வன்னை வினையா 
னிலவு தொண்டுபுரி தந்துழலு நீர்மை கடிவாள் 
புலவர் கொண்டளிசெய் வெண்சுதை புரிந்து புகல . 


ந.சு 


1 


சு.- கருடச்சருக்கம் . 


கூகூ 


ங எ 


ஆய தெய்துநெறி கண்ணியுள னென்ன வமலன் 
றூய நல்லமிழ்து கொள்ளுமிட றந்து துயர் தீர் 
சேயை யின்னும் விழை வுற்றுளது செப்பு கெனலு 
மேயு நின்வயின லன்புவரு மாற ருளென . 
கார்தி கழ்ந்தவண னன்னது களிப்பி னுதவி 
யூர்தி யென்றுநினை யுன்னினெனவ் வண்ண முறைவா 
யேர் திகழ்ந்தயுக மூன்றினிலிவ் ஆரு நினது 
பேர்தி கழ்ந்திடுக வென்று தளி பேணி யுறவே . 


வேறு , 


வரமளித்திறை மகிழ்ந்து கரப்ப 
வுரமளித்தமையு ளுன்னி விசும்பின் 
பரம ளித்துறை புரந்தரன் பாங்கர்த் 
தரம ளப்பரிய தன்மைய னுற்றான் , 


சிறைத டிந்தவைசெறிந்திட வாற்றி 
முறைய ரும்பயனை முற்றிய மேருப் 
பொறையு டன்றுமிசை போந்தது பொற்ப 
வறையி ருங்கழலவ் வாண்டகை சென்றான் . 
ஓசனித்துலகு கொட்டவு லாவி 
வீசு வெஞ்சிறையெ ழுந்துழல் வெங்கான் 
மூசு மீன்றொகை யுதிர்த்து முருக்கக் 
காசின் மெய்யினொளி காரிருள் வெளவ . 


விண்ண கத்தமரர் மேவிய நாடு 
கண்ண கத்தொளிர வன்னது காணா . 
வெண்ண கத்தினுள தெய்தினே னென்னா 
வுண்ண கைத்ததனை யுற்றன னம்மா , 


உ 


மைந்தன் வெஞ்சிறை கறங்கமை வானத் 
துந்தி யுட்புகுத வுண்ணகர் காவற் 
பந்தி நின்றவர் பதைத்தெதிர் போகேல் 
வந்த செய்கையெவ னென்ன வகுக்கும் . 


தேவதாருவனத்தலபுராணாம் . 


அமுது கொள்ளுமுள மாசையின் மிக்கே 
னுமது விண்ணகர நோன்மையி னுற்றேன் 
சமரி ழைப்பினும தெய்துதல் சாலு 
மிமைய வர்க்கிடைகி லேனிது திண்ணம் . 
நும்மி றைக்கு நுவல் கிற்றிரெ னாமுன் 
வெம்மி றைத்தொகுதி மேயின னென்னாக் 
கம்மிறைப்பவிழி கால்க ணடுங்கத் 
தம்மிறைக்கினைய சாற்றுது மென்னா. 


உடறு ளங்கவுறு காவல ரோடி 
யடல டங்கமலை யார்சிறை கட்ட 
மிடறி ணிந்தபடை யான்பதம் வீழ்ந்து 
தடநெடுங்கைகுவி யாவிது சாற்ற . 


ச அ 


விழிசி வந்தெயிறு மென்றுவன் மீசை 
கழிய வேற்றியிரு கையின் முறுக்கி 
யழிவ டுத்துவர லாயின னோவென் 
றிழித கப்பலசொ லங்க ணியம்பி . 
படைய னுங்கமுன மேகுக பற்றுக் 
கடைய னுங்கவுத வாதது காக்க 
விடைய னுங்கடுகி மேல்வரு மேனும் 
புடைய னுங்களுயிர் போற்றுவ னென்ன . 
அன்று கூறுமு னடர்த்துமெனப்போர் 
வென்று வீங்குவிறல் வெம்படை முன்னே 
சென்று தாக்கமிடல் விண்ணவர் செம்ம 
றுன்று மாமிசையி வர்ந்தெதிர் தோன்ற, 
கண்டு புள்ளிறைக னன்றெதிர் வந்தார் 
கொண்ட போரின் விடு கூர்ங்கணை யெல்லாம் 
விண்டு போகவிரி மென்சிறை வீசி 
மண்டு தேவர்முனம் வன்சம ராற்றி . 
இமைப்பி லாரிரிய வெற்றிய டர்த்துச் 
ஈமக்க ணின்ற குலி சப்படை யானைச் 


50 


ச.- கருடச்சருக்கம் . 


குமைத்தொ றுத்தரிய கொற்றம் விளைத்திட் 
டமைத்த காவலமு தங்கொள லுற்றான் . 
இரந்து பின்னிலையி டைந்தரி மைந்த 
வரந்தை நீத்தியென வன் பினெ மன்னை 
பரந்த புன்கணற வுய்த்தது பாற்றின் 
வருந்த லீவனென வோ தினன் வந்தான் . 


வேறு . 


கைக்கொண்ட வமுதை யன்னை காற்கொண்டு போற்றி யுய்ப்பத் 
துய்க்கின்ற வமரர் சூழ்ந்த சூழ்ச்சியிற் பொருந்தி மாற்றாண் 
மொய்க்கின்ற மகார்முன் வைத்து முயன்று தா யடிமை மாற்றி 
மைக்கொண்டல் வண்ணன் காப்ப வஞ்சித்துக் கவர்ந்து மீண்டான் . 


கொண்டெழு மமுதை வேழங் குறைதவிர்த் தினிதி னாண்ட 
தண்டுழா யலங்கன் மோலி சந்திதிப் பாழி மல்க 
நொண்டன னிரம்பி யெச்ச நுனித்துச்சூ ழமரர்க் கீந்து 
திண்டிறற் கருள னெம்மான் முன்றிற்சென் றிறைஞ்சி யுற்றான் . 


கருளன் முன் றவஞ்செ யாற்றாற் காருட புரமே யென்ப 
வருளுமப் பதியை மூன்றாம் யுகத்தினத் தடத்தின் பேரும் 
பெருகமிழ் தல்கு மாற்றாற் பிறழ்சுதைத் தடமே யென்ப 
மருவுளத் தாற்செ யாற்றான் மானத தீர்த்த மென்ப . 


நேரு 


அத்தடம் படிவா ரெய்தும் பேற்றையா ரறையற் பாலார் 
மெத்தடம் படிறு தீமை வெவ்வினை மறமைம் பாவங் 
கொத்தொடும் பொடியு மன்றே குறுகிநேர் நோக்குங் காலை 
யொத்ததிற் படியி னுள்ளும் பொருளெலா மொருங்கு மல்கும் . 
தேக்குண்ட வமுதைக் கொண்டு செம்மன் னெய்துங் காலைத் 
தாக்குண்டு சிதர்ந்த வந்தத் தண்டுளி வீழ்ந்த பாங்கர் 
மீக்கொண்டு தேவதாரு முளைத்தெங்கு மிடையு நீராற் 
காக்கொண்ட தேவதாரு வனமெனக் கழறு ஞாலம் . 

எ 
வாயினாற் றேவதாரு வனமென வொருகாற் சொல்லிற் 
பேயினாற் பெருகு பீழை பெரும்பவ முதலாச் செவ்வே 

6 


சஉ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


மாயுமா லன்ன தானம் வதிபவ ரெய்தும் பேற்றை 
யேயுமா றுரைக்க வல்லா ரேவரே தெரியுங் காலை . 


व 


அ 


கருட சருக்கம் முற்றிற்று . 
ஆ . செய்யுள் - கருக 


ஐந்தாவது - வசிட்டச்சருக்கம் 


காலந் 


வானோ ரேத்துந் தாமரை நூலோன் வளர்ஞா 
தானோ வாது பல்கிடு வண்ணந் தனையுன்னி 
யீனோ ரேத்த வொன்பது மைந்த ரினிதீன்றா 
வானோர் தம்மிற் றூயவசிட்ட னருண் மிக்கான் . 


ை 


னான் 


தன்னைத் தந்த தந்தையை யொக்குந் தனிமைந்த 
னென்னச் சொற்ற வாய்மையின் மேற்கோ ளெனலானா 
பன்னற் கொத்த நான் மறை முற்றும் பயினாவான் 
முன்னிற் றெல்லா மெய்து தவத்தின் முதனின்றான் . 


2 .. 


முற்றத் தேருந் நான்மறை யீற்றின் மொழி தந்த 
செற்றத் தோராத் தத்துவ மாயுஞ் செயல் கொள்ளா 
மற்றச் சித்தி யெய்திடு மாறு வளமார் நூல் 
கற்றுக் கற்றுக் கைவரல் காணான் கவல்கின்றான் . 


இனை தந் தென்னே யென்று வெறுத்தவ் வயினின்றுந் 
துனை தந் தேகித் தந்தையை யெய்தித் தொழுதெந்தாய் 
வினைதந் தோவா வெம்பவ மாய மிகுஞான 
நினைதந் தேனுக் கெய்திய தின்றந் நெறியென்றான் . 


A 


கடல்சூழ் ஞாலங் கண்ணி யடைந்து கருணைப்பால் 
விடல் சூழ் கல்லா மாயவன் வைகி மிளிர்கோயிற் 
படல் சூழ்ந் தேகி யாண்டுள யாவும் பவநாளு 
மடல் சூழ்ந் தேத்திற் கைவரு மென்ன வது கேளா . 


தேட்டந் தான்மிக் கானில் னெய்தித் திருவாளன் 
கோட்டந் தோறுஞ் சென்றினி தன்பு கொளும்வண்ண 


( 


( ந . - வசிட்டச்சருக்கம் . 


நாட்டும் பூசை நாடொறு மாற்றி நனிநாடி 
மீட்டுங் கொண்ட வன்ன துறாதான் மெலிகின்றான் . 


காணா நின்ற குன்றின் விளக்கிற் கஞலுஞ்சீர்ச் 
சோணா டெய்தித் தூய களப்பாள் புகுபோழ்தத் 
தேணா ரோர்சொ லித்தல நிற்றி யெனல் கேளாச் 
சேணா டேத்த வவ்வயின் வைகுஞ் செயல் பூண்டான் . 
முருகா ரிண்டைப் 

பூவரு 

மேலோன் முதன்மைந்தன் 
றிருகா வன்போ டெந்தை தளித்தென் றிசையின்பா 
மிலாருகோல் வீழ்ச்சிக் கண்ணொரு பொய்கை யுளதாக்கிப் 
பெருகா நின்ற மாதவாற்பிப் பிறழ்கின்றான் . 
ற்றுந் தீயுய்த் தவ்வழி நின்றுந் தொகுபந்த 
முற்றுந் தீய நீரிடை நின்று முனைவன்போ 
கற்றுந் தீர்த்த னாடல் கரைந்துங் கடியொவ்வாத் 
துற்றுந் தாமே கான்முத லுண்டுந் தொகவாற்றும் . 


அ 


சு 


கடு 


. 


எற்றை ஞான்று மெவ்வுயி ருள்ளு மியலுஞ்சீர்ப் 
பொற்றை யேந்தி பூங்கழல் போற்றிப் புகல் பூசை 
மற்றம் மாயோற் காற்றி மகிழ்ந்து தவமல்கக் 
கற்றை வேணி மாமுனி யாற்றுங் கவறீர . 
செய்யா தின்ற மாதவ நோக்கிச் செறியாழிக் 
கையா னன்றே யெய்துபு நின்றன் கவல்பென்னே 
யுய்யா நின்றே யுன்னுவ் தோதென் றுரை செய்ய 
மெய்யா னன்பிற் போற்றி மெலத்தான் மொழிகின்றான் , 
நீயா வன்பினித்தலு மையா நினையேத்திக் 
காயா வன்பிற் றீவினை கட்டுன் னருள் கொண்டே 
வீயா வின்பத் தத்துவ மொன்றே விழைவுற்றேன் 
மேயா வன்புற் றெற்கருள் செய்தி வினை தீய . 
சான்பா லன்பா லெய்தினையின்போ டிவணென்று 
நின்பா லென்போ லுள்ளுபு நிற்போர் தமதுள்ளத் 
தன்பா லின்பே கொள்ள வுருக்கொண் டருள் செய்வா 
னன்பா லோடும் மெய்து தல் வேண்டுந் நசையேனால் . 


கங 


சது 


தேவதாருவனத்தலபுராணம் 


யான்கண் டுள்ள விப்புன லாடற் கியைவுற்றார் 
வான்கண் டுள்ளு மாவள மல்கி மகிழ்தந்தே 
யூன் கொண் டாரும் பந்த மொழிப்பினொருவா நீ 
தான் கொண் டார்வை குந்த மூலாவத் தருகிற்றி . 
என்னா வேத்திக் கூறும் வசிட்டற் கிறைமேலோன் 
றன்னா வார விவ்வர முற்றுந் நனிதந்தோ 
நின் னா மத்தா லோர்யுக மிவ்வூர் நிலவுற்றே 
மன்னா நிற்க வென்று குலத்துண் மருவுற்றான் . 


| 


ககா 


குடமும் மல்லும் மாடிய கோமா னுரையாமுன் 
மடமுந் நின்ற பேது மகன்று வளர்ஞானத் 
திடமும் மல்க வல்லிய மாடி செயல்கண்ணித் 
தடமல் குள்ளந் தான் மகிழ் வுற்றான் றவநின்றான் . 
அன்றே தொட்டத் தீர்த்த மலன்றன் பெயராலே 
நின்றே யுன்னிற் றத்துவ சித்தி நிறைதந்து 
நன்றே மல்கிற் றப்பதி யன்னா னவினாம 
மொன்றே யுற்ற தேய்ந்த திரேதா யுகமம்மா . 

வசிட்டச்சருக்கம் முற்றிற்று . 

ஆட செய்யுள் - கஎசு . 


கஎ 


ஆறாவது முனிதீர்த்தச்சருக்கம் . 


சால்பால் யாருங் கண்டு பயன் கொடனிமான 
மேல்பால் வாளி வீழ்ச்சி யிரண்டின் மிசைதென்றற் 
கால்பாய் பைம்பூம் பொய்கை யிலங்கு மது கண்டோர் 
நூல்பா ராட்டும் பற்ப றவத்தோர் நுவலுங்கால் 


ஒல்லா வஞ்சக் கூற்றியல் வென்றோன் முதலுள்ள 
நல்லோர் கண்ட நன்புனல் யாவு மொருநீராய்ப் 
பல்லா ரேத்து மாமுனி தீர்த்தப் பெயர்பண்பிற் 
புல்லா நின்ற துள்ளிய நல்கும் புகழ்பெற்றே . 


உ 


கா. - முனிதீர்த்தச்சருக்கம் 


ரு 


வேறு . 


ஆய முனிப்பேர்த் தடத்தவர்க ளளவின் மணிகள் பெறக் 
குயிற்றித், தூயவொருநாற் புறத்துமெழிற் றுறைக ளமைத்துக் 
கோட்டுமிசை , மேய மணிமண்டபஞ்சமைத்து விளங்குமிலஞ்சி 
தனிற்கஞ்சம் , பாய் கழுநீர் நீலமுதற் பலவுண்டாக்கிநனி மகிழா . 
சார வுயர்ந்த வத்தடத்தின் றடங்கோட்டிருந்தே யம்முனிவர் 
சேர வணைந்து நம்பாணர் செறிய வங்கந் தனை நல்கிப் 
போர வுகந்த வருளாளன் பூசை யாற்ற வெம்பெருமான் 
பேருங் கருளப் புள்ளூர்ந்து பேணு முனிவர் முனம்வந்தான் . 
கண்டார்கருணைக்கடலனையகையா ழியனை நம்பிறவி 
விண்டாமின்றே யெனவடிக்கேவிழுந்தா ரழுந்தாப் பேருவகைத் 
தண்டா வெள்ளத் தெழுந்து சிரந்தடங்கைகு வியாவானந்தங் 
கொண்டார்பண்டைப் புண்ணியத்தின் கூட்டம் பயந்ததெனத் 

( துதிப்பார் . டு 
எறிநீர் வேலைக் கடன்ஞாலத் திருக்கு முயிர்க ளொருங்காக , 
வெறியார் கமலத் திருவீட்டின் மேவிப் படைப்பாய் நீயன்றே , 
வெறியார் கமலத்திருவீட்டின் மேவிப் படைப்பாய் நீயென்னிற் 
சிறியே மெம்மை யினிப்படைத்தல் செய்யா தொழித்தல் 

( வேண்டுதுமே . கா 
போக்கி னான்கு முகங்கொண்ட புத்தே ளன்றி யெவ்வுயிருங் 
காக்குங் கருணைப் பெருந்தெய்வ நீயென் பதுவுங் கண்டோமே 
காக்குங் கருணைப் பெருந்தெய்வ நீயேயதனா லெம்மையினி 
யாக்கும் பிறவிக் கியையும்வினை யாக்காதளித்தல் வேண்டுதுமே. 
கைம்மூ விலைய வேலேந்திக் கயிலை யிருந்து கடைஞான்றி 
லிமமூ வுலகி னுயி ரனைத்து மிறுக்கு மொருவ னீயன்றே 
யிம்மூ வுலகி னுயிரனைத்து மிறுக்கு மொருவ னீயென்னி ( மே . 

. 
னெம்மூழ் படுத்துன் வைகுந்தத் தெம்மை யிருத்தல் வேண்டுது 

இன்ன வண்ண மிருந்தவத்தி னிருக்குந் தருக்கின் முனிவ 
ரெலாம் , பன்ன வண்ண லெம்பெருமான் பனவர் வேதப் பொரு 
விருந்தோ , னென்ன வெண்ணி நீர்முயன்ற தியாதே யாகவொ 
ருங்குரைமின் , சொன்ன வண்ணந் தருதுமெனத் தொழுது 

( முனிவரீ துரைப்பார் . 


கூ 


தேவதாருவனத்தலபுராணம். 


நுவலற் கியலாப் பேரின்ப நுனித்தே யிழைத்தே மது தந்திவ் 
வவலின் பொய்கையருகுற்றோரன் பிற்படிந்தோரவர்க்கண்டோர் 
தவலி னாவ திதன் பெயரைச்சாற்றினோர் தம்பவங்கடிந்து 
கவலைபோக்கிப் பெரும்பேறு கைக்கொண்மாறு கரைகென் 


ன . 


பணில நேமி பயிறடக்கைப் பரம மூர்த்தி யகமகிழ்ந்து 
தணிவி லுங்கள் மனப்படியே தந்தோம் வரங்கள் படிந்தோாதம் 
பிணிமுற் றொருவு மிவ்விலஞ்சி பிறங்க நுங்கள் பெயராலென் 
றணிகொ ணந்தி யாவருத்த மானந் தன்னை யணுகினான் . 


கக 


முனிவர் தொடலான் முனிதீர்த்த மெனும்பேர் பெற்றவப்பாழி 
கனிவிற் படிந்து களப்பாளெங் கருணைக் கொண்டல் பதம்பணிந் 
தோர் , பனிசெய் மூவேழ் பிறப்பொருவிப் பளகிலாது வைகுந் 
தத் , தனியன் படிவந் தாமேவிச் சார்ந்து வாழ்வா ராவயினே . 


முனிதீர்த்த சசருக்கம் முற்றிற்று . 

ஆ செய்யுள்- கஅ அ . 


ஏழ வது கயேந்திரவாதச்சருக்கம் 


திருந்தும் பரிமே தமோர் நூற்றினைச் செய்து சேண்மேற் 
பொருந்தும்பர் தன்பொன் னடித்தாமரை போற்றி செய்யப் 
பருந்தும் பலவும் படர்வச்சிர மங்கை பற்றி 
யிருந்தும்பர் நாடு தனியாட்சிகொ ளேற்ற மிக்கான் . 


கழிவா யொருங்கு செழுந்தாமரைக் காடு பூத்தாங் 
கொழியா வுடலெங்கணுமேவி யொளிர்ந்து தோன்றும் 
விழியா யிரத்தா னிமையா தயி ராணி மேனி 
வழியா ரழகுண் டுளமோகையின் வைக மன்னோ. 


முன்மந் திரியோ தியதெய்வமில் கொள்கை முன்னி 
நன்மந் கிரமாக் கினனென்னலந் நங்கை புல்லுங் 
கன்மந் திரிவின் றியற்றும்பல் கரண மெல்லாந் 
தன் மந் திரமா ருளத்துள்ளித் தழைக்க நெஞ்சம், 


எ . - கயேந்திரவரதச்சருக்கம் . 


ச 


வெப்பத் துறுசெந் தழலித்தரை வேள்வி மாட்டே 
துய்ப்பக் கொடுத்த வவி தந்தன துய்த்து வப்பச் 
செப்பத் திகழ்சே வடித்தாமரை சேக்கு மாறு 
முப்பத்து மூன்று வகைத்தேவர் முடியிறைஞ்ச. 
மானார் விழியாள் சசியின் சொன் மகிழ்ந்து நாப்பட் 

னா தரத்தி னிடைதாழ்ப்புழித்தைய னல்லார் 
கானார் குழலா ரரமங்கையர் கண்டு பாங்கர்க் 
தேனார் சுவையின் னிசைபாடிச் செவிநிரப்ப 


1 


. 


நினைக்கப் படுவ தெவனென்றய னின்று பைம்பூ 
நனைக்கப் படுகற்பக நல்லிசை புல்லு சேதாக் 
தனக்கொப்பறுமா மணியாதி தணப்பி லாத 
வினைக்கொத் துதவி முறையேவிளம் பேவல் கேட்ப . 
கிருதா சியுருப் பசிமேனகை கேழ்கொ ளெட்போ 
வருதா சியுருப் பசியாடக மானு நீரார் 
பெரி தாசை யோங்கப் பிறழ்மங்கல மெட்டு மேந்தி 
யொருகார் வரைப்பாங் குறுமஞ்ஞையி னோகை பொங்க . 
வாள்விச் சையர் தா னவர்சித்த ரியக்கர் மன்னும் 
வேள்விச் சையறிந் திடுகந்தரு வத்தர் வேதக் 
கேள்விச் சையமா தவர்கின்னர ராதியானோர் 
நீள்விச் சையினேத்தி நிரந்தனர் பாங்கர் நிற்ப . 


व 


தன்பாற் புகழெங்கு மிடைந்து தழைந்த தென்ன 
நன்பாற் சுதைநா டுபுபொங்கி வழிந்த தென்ன 
மின்பாற் கொளுநுண் ணுசுப்பாரிரு பாலு மேய 
பொன்பாவு காழ்பற் றினர் சாமரை போந்தி ரட்ட 


கலைமுற்று நிரம்புழி யீண்டிக் கணங்கொ டேவர் 
நிலைமுற்ற வருந்துதல் தாரண மாக நேடி 
யலை முற் றியவெண் மதியுச்சி யடைந்த வாபோற் 
றலை முற்று கொற்றத் தனிவெண்குடை மேனி மற்ற 
பைம்பொன் னிரந்து சுடர்பாயும்வை குந்த நாப்பட் 
செம்பொன் கொள் கோட்டத் திருமாமணி மண்ட பத்தி 


க 0 


சஅ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


லம்பொற் றவிசிற் பெருமானிருந் தாங்கு மன்னோ 
வும்பர் பெருமா னொளிர் கட்டிலின் வீற்றி ருந்தான் . 
அவ்வேலை யிற்கந் தருவக்குழாத் தாடலோடு 
செவ்வே யுறுபாட லிலக்கணந் தேர்ந்து மேயா 
ரெவ்வே லையினும் புருகூதன் மகிழ்ச்சி யெய்த 
வெவ்வேறு பயிற்றுபு பாயிரம் பெற்று மிக்கார் . 
ஆனாத காட்சி யிருகந்தரு வத்த ரன்னார் 
மானார்க ளோடு விசும்புக்கிறை யாகி வைகுந் 
தேனா றருங்கற் பகத்தாரினன் செப்பு மாற்றால் 
வானா ரிசைசேர் நடமாடல் வகுத்தல் செய்தார் . 


கஉ 


கங 


கையா ழிசையு மிடற்றுக்கனி பாட லுந்தம் 
மெய்யார் குறிப்பும் பிறழாது வியப்ப நாட் 
மையூர்தி யுள்ள மகிழ்ந்தும்மில் விழைந்த வெல்லா 
மெய்யாது சொன்மி னவையீதுமிங் கென்று சொற்றான் . 
கடன்ஞால நாப்பட் கணத்தோடு களிப்பி னெய்தி 
மடலார் பொழிலி னுகர்வாதி மகிழ்ந்து தேக்கி 
யடல்வே லிறைவ விவண்மீள வறைதி யென்னத் 
தடவாள் வயிரத் தவனின்னது சாற்று வானால் . 


கரு 


கசர் 


ஞாலர் தனின்மிக் கது செம்பிய னாடந் நாட்டி 
னாலும் படியே கினிரேலவ ணாய்த வத்தோர் 
மாலொண் பதநாடி யியங்குநர் சீற்றம் வாயா 
தேலுந் தரத்திற் செறிகிற்றி ரெனவி டுத்தான் 
சொற்கொண்டு சேணீத் தனர் துய்க்கு மிடம்பெ றாதார் 
விற்கொண்ட திண்டோள் வளவன் றிரு மேய நாட்டுண் 
மற்கொண்ட ராசேந் திரசோழ வளங்கொ ணாட்டிற் 
கற்கும் புறமார் கரம்பைத்திரு நாடு புக்கார் . 
வேளாண் குலத்துக் களப்பாள னெனவி ளம்பு 
தாளாண்மை மிக்கான் றனதாட்சியிற் றன்பெயர்த்தாய் 
நீளா தரத்தெம் பெருமானிலை நின்ற மூதூர் 
நாளார் மலர்ச்சோ லையைக்கண்டதி னண்ணி னாரால் . 


கஅ 


-கயேந்திரவாதச்சருக்கம் 


டவே 


உ 2 


( வேறு .) நறுமணம் விரிவன நகைமல ரிலஞ்சி 
நிறைமது வொழுகுவ நிரையிதழ் நறவங் 
குறுநகை புரிவன குளிரிண மெவல் 
செ NID ருரறுவு திகழ்தரு குரவே 
சிறியவர் திருவுறு தகையன வடை தீர் 
நறுநிழ லொருவுபு நளிவன வொருசார் 
குறுநகை யவர்வடி விதுவெனல் கொளவே 
முறிபல மிடைவன முகிழ்படு செயலை . 

உ O 
கடல்வண னடியவர் கருணை செய் திடலு 
முடலுறு பவமற வுயரறி வடை 
யடைபவ ரெனமதி நுதலவ ரயினோக் 
கிடமலர் விரிவன விடைபடு திலகம் . 
மிடை தரு மவர் நசை மிகவமை தொழிலுக் 
குடையவின் மதனடு படையொடு முறுமுன் 
றடையறு சரநனி தருவது கருதா 
விடையற மலர்வன விணர்படு தறுமா . 
நசையினு முதையினுந் தகைவினு நயனில் 
வசையினு மிசையினு மகிழ்நருக் குதவும் 
பசையுறு முதவியெம் வயிற்பரிந் தருணு 
மிசைபெரி தெனப்பொழி லெழின்முக மலாவ . 
மனை மகள் கவலுற வரைவறு மகளிர் 
புனைநல மிடலவர் நுகர்வது பொருவு 
நனைவிரி பொழிலொடு குயிலின நயவா 
வினை தர மயிலின மிடையற நுகர்வே . 
மிசைப்படு குயிலொடு மிடைசினை தழையா 
விசையறு மயிலடி முடியன வெழிலார் 
நசையறு பவர்நல னுகர்மக னணுகிப் 
பசையுறு பவளடி படிதரல் பொருவும் . 

வேறு . 
அப்பெருஞ் சோலை நோக்கி யதிசயித் திதுநாள் காறு 
மிப்பெரும் பொழிலை யொப்ப தியாண்டு நாங் காணோ மென்னாச் 

7 . 


. 


உ 


ம 


நம் 


தேவதாருவனச்தலபுராணம். 


செப்பிளங் கொங்கைமாருஞ் செல்வரு மிடைந்து புக்குக் 
கைப்பொலி மலராற் சோலைக் கட்பொலி மலர்கொய் குற்றார் . 
புரியவிழ் போது கொய்வான் பொன்னனார் செங்கை நீட்ட 
வரியணி கச்சு விம்மி வளர் கொங்கை ஞெமுங்க னோக்கிப் ( ன் 
பெரிதுளங் குலையுங் கேள்வர் பிறங்கற்றோ ளிவர்ந்து கொண்மி 
பரியலீ ரென்னத் தாழ்ந்து பற்றின ரேந்தி நிற்பார் . 


உஎ ) 


அம்மலாக் கைக ணீட்டி யணிமலர் குறுங்கா லந்தச 
செம்மலர் கொழுதும் வண்டா செரிமலர்க் காந்த ளென்றக் 
கைமமலா பாய்ந்து மீள்வ கருங்கொண்டல் சமய மல்லாப் 
பொய்யாலி பிறபாடர்புக்கு மீள்வுறு மறிஞர் போன்றே . உ.அ 


ஏணு று உறுமபூக் குற்றாங் கிகந் திடப் பட்ட கொம்பர் 
தோணல முண்டு நீத்த தோகையர் போன்ற வோங்கி 
மாணுறப் பூத்துக் கைக்கு வயப்படாக் கொம்பர் கேள்வர் 
சணுறு காலை நன்மைப் பட்டசே யிழையர் போன் 


ற . 


பருமணி யிமைக்குஞ் செம்பொற் பைந்தொடிப் பாவை மாருங் 
குருமணி யிமைக்குந் திண்டோட் குமாருங் காவு கூடி 
விரிமலர் கொய்து சூடி மீளுறும் வேலை புக்கா 
னெரிகதிர்ப் பருதிச் செஞசூட் டிரவிமேற் றிசைக்க ணன்தே. 
மின்னுறை மருங்கு லார்த மென்குழற் கவிர்பூ வேய்ந்து 
கன்னிறை திண்டோண் மைந்தர் கைசெயக் கண்ட வெய்யோ 
னன்னவின் மாதர் கூந்தற் கவிருமீ னனைய பல்வீத் 
துன்னின னணிவ லென்னாத் துனைவின் மேல் வேலை புக்கான் .. 


அடியவர்க் கருள்கூ ராழி யங்கையான் றன்னை யேந்தி 
நெடி தியல் கலுழ னன்பர்க் களிப்பது நெறியாக் கொண்டு 
கடிதுமேற் றிசைக்கண் வந்த காட்சியே கடுப்ப வொல்லா 
மடிவில்வல் லிருண்மேற் கொண்டு மாலைவந் திறுத்த தன்றே .. 
மஞ்சுதோய் சோலை யீனும் வான்றளிர்ப் படலை யெல்லாஞ் 
செஞ்செவே யாக வூடல் செறிந்துழிக் காளை யன்னா 
எஞ்சொல டி விழ்ந் தாற்ற வவர்சினந் துதைக்குத் தோறும் 
பஞ்சிதோய் குஞ்சி பேய்ப்பப் பரந்தது செக்க ரம்மா , 


எ . - கயேந்திரவரதச்சருக்கம் . 


ருக 


முந்தெங்கும் பரந்த செக்கர் முறைமுறை காப்பு ஞாலம் 
வந்தெங்கு மிருண்மிக் கார்ந்து மன்னுயிர் விழியிற் செம்மிக் 
சிந்தும்பல் சமயம் பேணித் தெளிதரா வறிவு மாழ்கி 
யைந்தங்கம் பெறாதார் நெஞ்ச மாமெனக் கதுவிற் றன்றே. ஙசு 


சோலைகள் வறிய வாகத் தோகைய ரோடு மீண்டிச் 
சாலநன் மலர்க ளெல்லாந் தப்பறக் குற்றும் பற்றாப் 
பாலவென் றுணர்ந்து சேண்மேற் கற்பக முதவும் பல் பூப் 
போலவிண் ணொருங்கு பூத்த பொருவறு மீன்களெல்லாம் கூரு 


னொன்று செஞ்சொ லாருந் திண்டிறன் மைந்தர் தாமு 
மானின்ற மதனப் போரின் மலிதரல் காணு மாசை 
தானின்று பிடர்தொட்டுந்தத் தண்மதி யதனைக் காட்டான் 
வானொன்றி யுதயஞ் செய்தான் மானமேன் மலையின் பாலான் . 


கல்வியே சிறிதுந் தேராக் கயவர் த முள்ளம் போலப் 
பல்கிய மங்குல் சான்றோர் பரிந்தருள் பாலித் தன்பா 
னல்கிய மதிமேலோங்க நவையொரீஇ மடிந்தாங் கும்பர் 
மல்கிய மதிமே லோங்க மென்மெல மாய்ந்த தன்றே, 


ங அ 


வளரிரு கோட்டுப் பொன்னி மலிர்நிறை நீத்தம் பாயக் 
கிளர்தரு கூழி னும்பரில் நிலாக் கெழுமிப் பாயத் 
தளரிடை மாதர் மைந்தர் தணப்பருங் காதலோங்க 
வளரெரு மடுத்திட் டன்ன நறவுணு மூற்ற மிக்கார் . 
மறைபயில் வேள்வி வேட்டு மாந்திடு சோம பான 
முறைமையிற் குமர ரோடு மொய்குழ லார்கள் காமத் 
துறைபடு வேள்வி வேட்டுத் துய்க்குநர் மாறி மாறி 
நறை நுகர்ந் தந்த ணாளர் செயலிடை நாட்டுகின்றார் . 
நுதுப்பருங் காமத் தீக்கு நொடைமைசெய் மதுவை வாக்கி 
விதுப்புமிக் கெய்த வின்ப வெள்ளத்திற் கிடைகொள் கிற்பார் 
மதித்தெழு வேள்வித் தீயின் மலிரவா வுதிநெய் வார்த்துப் 
பதித்தபே ரின்பின் வைகும் பனவரைப் பொருவு கின்றார் . 10 
நறவெனும் பண்டங் கொண்டு நாமநீர் வெள்ளக் காமச் 
செறிகடல் கடக்க வோடித் தீர்வருங் காணத் தீவத் 


தேவதாருவனத்தலபுராணம் 


துறைதொறும் புகுந்தாண் டின்பத் தொகுபொருளினிதினீட்டி 
யுறைதர மீள்வா கூல வாணிகச் சாத்து மொத்தார் . 
வள்ளத்தில் வாக்கி யூக்கா மதுவினை மகிழ்ந்து தேக்கி 
வெள்ளத்திற் பெரிய காம வேலையிற் கிடக்கிற பாரோ 
டுள்ளத்தை யேதின் மாத ருழைவிடுத் துரறி போடுங் 
கள்ளத்தைக் கண்டு துள்ளிக் கறுவுகொள் வாருஞ சில்லோா .. 
மெய தரு கலவி நாபபண் லெஞசமந் தொலைந்தார்ப் பற்றி 
நெய்தலைப் பெய்து செங்கை பிற்கொளீ இ நிணக்கு மாறே 
பை தரு குஞ்சி பாதத் தலத்தக மருவத் தாராற் 
கைதகப் பிணித்து மாதா காளையர் தோல்வி காண்பார் . 


வ 


இவ்வழி யாழின் வல்லார யாவரு மின்ப மென்னும் 
பவ்வநன் மகர வேலை படிந்தன ரிறுதி காணா 
ரவ்வழி நிகழும் வேலை யறிஞரைப் பழிமேல் வைத்தான் 
வெவ்வழி நிகர்ப்பக் கங்குன் மென்மெல வொடுங்கிற் றன்றே 
எரித்தெழு செல்வன் வைப்பென் றிரவெனு மாதைச் சேரா 

த்தியி னின்ப மார்ந்திட் டகல்வுழிக் காளை யன்னா 
ருரிப்பொரு ளொருங்கு வாங்கி மென்மெல வொருவும் வஞ்சப் 
பரத்தையர் போலக் கங்குல் பயப்பய வகன்ற தன்றே . 
மன்னுயி ரனைத்தும் வஞ்ச வல்லிருண் மன்னன் வெங்கோற் 
கின்னுயி ரஞ்சி யாண்டு மியங்கில வொடுங்கி மாழ்க 
லுன்னினன் பிறிதொன் றுள்ளா னுடன்றிகல் கலக்கி ஞாலன் 
நன்னிலைப் படுத்த வேண்டி நளிந்துகுன் றிவர்ந்தான் வெய்யோ 


0 


சள 


ஓடரிக் கருங்கண் மாத ரூடினா புலந்து போக 
வூடலுக் கிறுதி காணா ரொள்ளிழை யணங்க னாரைக் 
கூடின ரின்பந் துய்த்தார் கூடலு முடிவு காண 
பாடெரி சுடர வெய்ய பருதிவந் ததனைக் கண்டார் . 
விண்ணெனுந் தடத்துப் பன்மீன் மென்னலா ரினிது சூழத் 
தண்ணெனும் பனிநீர் வீசிப் புனல்விளை யாட்டிற் றாழ்ந்த 
வெண்ணிற மதிகிழ்த் திக்கில் வெய்யவன் றோன்றக் கண்டு 
கண்ணென வெள்கித் தோன்றா தொடுங்கிய தீட்டத் தோடும் . 


எ .-- கயேந்திரவரதச்சருக்கம் . 


(ருகூ 


குன்றெனப் பொலிந்த திண்டோட் குமரருங் கோதை மாருங் 
கன்றலில் கலவி வெள்ளக் கடல்கடந் தரிதி னேறி 
யன்று போற் பன்னா ளின்பி னார்ந்துழி வைகலொன்றிற் ( ன்றார் . 
அன்று நீர் விளையாட் டெண்ணிக் குழாத்தொடுந்தொடர்ந்து செ 
பானிற வன்ன மென்னப் பாய்புலிக் குழாங்க ளென்ன 
மானிறப் பிடிக ளென்ன வயக்களிற் றீட்ட மென்னக் 
கானிவர் மஞ்ஞை யென்னக் கடுஞ்சின வேற்றை யென்ன 
மேனவில் யாழ்வல் லீட்ட மென்மெல நடந்த வன்றே . 50 
குடமெடுத் தாடி நின்றோன் குலத்திற்கு வடமேல் பாலாற் 
றொடைகளோ ரைந்தின் வீழ்ச்சித தூயநற் புலத்த தந்நாட் 
டடநெடும் பாலின் வேலை தமியனைத் தணவா வன்பிற் 
கெடலரும் பொய்கை யாகிக் கெழுமிய தனைய தொன்றே . டுக 
கோடெலாஞ் சந்தச் சோலை குறையெலா நாவி வாச 
மாடெலாம் பளிங்கிற் செய்த மண்டப மருங்கு சூழ்ந்த 
காடெலா மௌவ லேனோர் கருதலாம் படிய தோவன் 
றூடெலாங் கமல மன்ன தடத்திடை யுவந்து புக்கார் . ருஉ 
குவளைவா ணெடுங்க ணாகக் குமுதமே வாயாக் கஞ்சந் 
திவளொளி முகமாப் பாசி செறிகுழ லாக வள்ளை 
செவிகளா வுறுப்பெலாந்தான் பிறகொடு தெரிவை மாரை 
யுவகையி னெ திர்கோ ளெண்ணி யுற்றது பூந்தண் பொய்கை , 
நரந்தமே கமழு மேனிக் கின்னரர் நளிந்து புக்குப் 
பரந்தபே ரமலை கேட்டுப் பதம்பெயர்த் திடுத லாற்றா 
வரந்தையே படைத்த வன்ன மவர் நடைக் கறவுந் தோற்று 
விரைந்து தீப் புகுந்தாங் கந்தா மரைமலர் வெருவிப் பாயும் . ருச 
ஒப்புமை சிறிது தம்மை யொத்தெதிர் கொண்ட நன்றிக் 
கப்பெருக் தடமா மங்கைக் கருநறை குறையென் றெண்ணி 
மெய்ப்படு கலவை நாவி வியன்புழு கெனைத்தும் வாங்கிக் 
தப்பற வுய்த்திட் டாரத் தாழ்குழற் றைய னல்லார் 


மலையெடுத் தனைய கொங்கை மாதரார் முகமுங் கண் 
மலையடுத் தறிந்து பாங்க ரவிர்மலர்க் கஞ்ச , நீல 


தேவதாருவனத்தலபுராணம் 


கா 


கக 


நிலையெடுத் தலர்ந்தெ னொவ்வா நீர்மையீர் வெள்கி லா தீர் 
தலையெடுப் பென்னை யென்று தாழ்ப்பன கருணை பாரா . 
குவிதரு கொங்கை மாதர் குடைந்தன ராடும் போழ்தி 
லவிர்முக மழுந்துந் தோறு மலைபட வழிழ்ந்துங் கஞ்சஞ் 
சவியினா னிகாத்து நட்ட தன்மையாற் சாயும் போலு 
முவகையி னுற்றோர்க் குற்ற துறுவரே யறிவின் மேலோர் . நள 
காவியைக் கயலை வேலைக் கடிந்தகண் ணணங்கே யன்னா 
ராவியை யனையர் தம்மோ டாடின ரலங்கற் றெண்ணீர் 
வாவியைத் தம்போ லாக்கி மகிழ்ந்துழிப் பட்ட தொன்று 
நாவிடை நுவலல் சாலா நவையுரை நடை நின் றன்றே . 

வேறு 
முடியாவுல கொருமூவகை முறையேகடை நாளின் 
மடியாவரு சுடர்கால்வது மனம் வேவது கருதி 
னிடியார்கட லிடை மேலுள திடைநாளினி லனைய 
கொடியாரழ லுருவாகிய கொடுமாமுனி வுடையான் . 
மிறைபட்டெழு துறைமுட்டிய மிடன் மட்டிட வுடலா 
நறைபட்டெழு படலைத்தொடை நவைப்பட்டது கருதாக் 
குறைபட்டத வொழியத்திறல் குமையப்பெரு மலையின் 
சிறைகட்டவன் வறுமைப்பட வுரைசெப்பிய திறலோன் . சு ) 
காயத்திரி யாமேதிரி கடுங்காம நடுங்கக் 
காயத்திரி யாமாதிரி கானத்தவ னருள்வான் 
காயத்திரி மூர்த்திப்பெருங் கடவுட்டொகை நிகர்வான் 
காயத்திரி முதனன் மறை கரைநாவொடு புரைவான் . 
முளரிப்பதி முதியோன் முதன் முதற்றேவரை மதியான் 
விளரித்திரு மொழியார்மயல் வெஃகாச்செய லஃகான் 
களரிப்பதி யுறைவோன் றுரு வாசன்னெனக் கழறுங் 
கிளரிப்பெய ருடையானனி கெழுமாதவக் குழுவோன் . 
தன்னிற்றவ வலியிற்செறி பவர்பற்பலர் தழுவ 
மின்னிற்றிகழ் சடிலத்தொகை வீழொப்பன தாழப் 
பன்னிப்பல மறைசந்தைகள் பயிலும் மொலி குழும 
முன்னிக்கவு சிகநற்புன் முடிக்கற்றைகை படிய , 


தாக 


உ 


எ .-- கயேந்திரவரதச்சருக்கம் . 


(நரு 


சாச 


கா 


தோளிற்பொலி பணிலக்குறி சுடராழியின் குறியு 
நாளிற்பொலி வெண்டாமரை நகுமாறிரு நாமக் 
கேளிற் பொலி மண்காப்பொடு கிளர்வுற்றுவிண் சுடருந் 
தாளிற் பொலி தவனன்றனை யிகழ்மாறு தகைப்ப 
எத்தே 
தேவரு முடியால்வரு டுந்தாளிணை யிறையோர் 
முத்தேவரின் முதற்றேவென முதுநான் மறை நுவலு 
நத்தேவரு கைத்தேமனு நாராயண நமவென் 
றொத்தேவரு முளத்தோகையி னோவாவுரை தாவ . 

னிற்றலை மிசையிற் செழுங் கரனிற்கமழ் குரல 
துளவத்திரு மணிக்கோவையுந் தொகுவெண்மரை மணியி 
னளவிற்படு திருக்கோவையு மனமவுற்றன கஞல 
வுளதத்துவ நெறியுற்றுள முவகைக்கடல் படிய . 
கதிர் நண்பகல் மிசைசேக்குமக் காலைத்தன குழுவோ 
டெதிர் தண்புன லாவிக்கரை யெய்தாவவண் வெய்தா 
முதிர்தங்கிளை மொய்ப் பப்புனல் விளையாட்டயர் முயக்கிற் 
பிதிர்கொங்கையர் தம்மோடவர் பெயராநிலை கண்டான் . 


ளே 


கள 


காஅ 


தன்பான் மறை பயின்மாணியர் தம்வாய்மொழி நெறியே 
யன்பாலிவ ணகல்வீர்புன லாடுஞ்செய் லொருவி 
யென்பார்முனம் வெகுளாவிடை நகையாநனி யிகவா 
வன்பாலிவண் மருவீர்விரைந் தகல்வீரென வகுப்பார் . 
நங்கோடிக னாக்கஞ்சிறி தேனும்மதி நாடீர் 
வெங்கோபமொ டுரையாடு திர் மிகைபட்டுளி சந்தோ 
விங்கோகையின் யாமாடுமி டத்தெய்தலி ரென்றார் 
சங்கோலிடு கையார் நசை தணவாதகந் தருவா . 

வேறு 
அடுத்திவ் வாறவர் நுவலலு மருந்தவ னுள்ளங் 
கடுத்தெ ழுந்தது காலலெந் தீயி னு முமமை 
தொடுத்த சீற்றமத் தீயினா லுடறுணுக் குற்று 
விடுத்தகன் றனன் வெங்கதிர்ச் செம்மல்விண் ணகமே . 10 


காக 


குலகுலைந்தது கூற்றமு மாற்றமொன் பரையா 
கலகு வைந்தன வறமற மந்தரத் தவர் தந் 


O 


in on 


தேவதாருவனத்தல புராணம் 


நிலைகுலைந்தனர் நெட்டுயிர்ப் பெறிந்தனர் முதல்வ 
ரிலகு மித்தரை படுந்துய ரிசைப்பதிங் கெவகும். 


என் 


திசைதி ரிந்திடச் செறியும் விண் மீனினஞ் சிதறி 
நசைதி ரிந்தகன் ஞாலமேற் பரம்பிட நவைதீர் 
மிசைதி ரிந்திடு கோளினங் கரந்திட வெகுளா 
விசைதி ரிந்தவக் கின்னரத் தலைவரை யியம்பும் . 


atg . 

) 


அரம்பு செய்தவா தம்மிக லவாகளல் லாப்ப 
நிரம்பு துன்பிடை நிலைப்பது திண்ண நும் மகவான் 
பரமபு மாக்கமென் சினத்தினாற் பட்டது மவன்மெய் , 
வரம்பில் பெண்குறி பண்டுபெற் றது மறந் தனிர்கொல் எங் 
ஒடிவில காமமொன நூற்றங்கொண் டுளங்கவற று மே 
னெடிய ஞானமுங் கல்வியும வாய்மையு நெறியிற் 
படியு நீர்மையு முறைமையும் பயிலுமற் றெனைத்து 
மடியும் வேரற வோகொண்டு மடிவளாந் திடுமால 


ஆய காமமற் றெவற்றையு மறிகிலா ததன் மேன் 
மேய வோரபொரு ளுளதெனக் கருதுமோ விளம்பிற 
றீய யாவையு மகட்டிடைச சேரமற் றுயிர்த்துத் 
தாயி னன்பொடு வளாத்திடுந் தணப்பிலன் னதுவே . எரு 


அனைய துமமையிங் கடாததலா லறிவிலீ ரகலீர் 
துனைவின் வந்தெதிர் சுளிப்பொடு தோன்றுவ புசன் றீ 
ரினையும் வெங்களிற் றுருவொடு மிடங்கரின் வடிவு 
முனைகு மாத்தொடு பெற்று நீர் முயங்குதி ரென்றான் எசு 
இண்டை சேக்குமம் மகனினு மேற்றஞ்சா லொருவன் 
கொண்ட சீற்றத்திற் கூறிய கொடுமொழி யோடி 
யுண்ட காமந்தன் றலையெடா வாறுருத் தடக்கி 
விண்டொ டுங்கிய விதலையை யோம்பிய தன்றே. எ எ 
கள்ளக் கூற்றின்கைப் பாசத்தைக் கடுக்குமக் கடுஞ்சொ 
லுள்ளத் தூசென் றூன்றிய திமைப்பின்மே லோங்கித் 
தள்ளச் சத்தினுக் கடங்கினர் பின்வரத் தணப்பில் 
வெள்ளச் செய்கையான் பதத்திடை வீழ்த்திய தன்றே . 


எ - கயேந்திரவரதச்சருக்கம் . 


(நின 


40 


கரக்கு மச்சமேற்கதுவவீழ்ந் திருகழற் போதிற் 
புரத்தி யென்ற சொற் பிணிப்புறப் பொருசினக் தோடு 
மிரக்க மென்பதொன் றிடையெழுந் திகனெடி தாற்றிப் 
பரக்க வென்றதைச் சிறையிடைப் படுத்திய தன்றே . எக 
சீற்றம் யாப்புறப் பின் சென்ற செழுமன மடங்கி 
யாற்றல் சான றநல் லிரக்கமே பருந்துணை யாக்கொண் 
டேற்ற நோக்கிய வின்மொழி யிடையெழ முனிவன் 
பாற்றி லாதவக் கின்னரர் தமையன்பிற் பகரும் . 
இசைக்க லாதன வலத்தலா னெழுந்தவெங் கதத்தின் 
மிசைக்க லாமன மேயினிர் விறந்தடி பூணா 
வசிக்க லாய நும் மின்மொழிக் கிணங்கிய வகைத்தா 
மனசைக்க லாதொன்றிற் புணருமே நானிலத் துயிர்கள் . அக 
அங்கனாயினும் புலத்துற வறைந்தவெஞ் சாப 
மெங்ஙன் மாற்றுவ தொல்லுநும் வேய்வையா னெய்திற் 
றிங்ங னீயிர்பட் டாயிரம் பருவமீண் டிகத்தந் 

ங்ங னாயதண் புனலிடை யிகன்று போ ருடற்றி . அஉ 
கராங்க ளிற்றினைக் கதுவலுங் கவன்று கை யாழி 
யராவணைத்துயி லாதியை யழைப்பவன் றவனால் 
விராவு நும்பெருஞ் சாவமாங் கொருவழி வெருவ 
வொராவி ருந்த நும் பதிப்பெயர்க் தீமென வுரைத்தான் ,. 


கல்வி நன்னலஞ் சான்றவன் கறுத்துளங் கரைந்த 
சொல்வி திர்ப்புறு மங்கதந் தோய்ந்தவன் குடிப்பூஞ் 
செல்வி யேகலுஞ் சேட்டைவந் துற்றவா சாபம் 
வல்விரைந்துற வடிவு போய் வந்தமற் றவையே . 


கறைபி ழம்பிய கருணிறக் களிறெனக் கயத்துச் 
செறியெயிற்றின கராமெனச் சேர்ந்தகந் தருவர் 
நிறைகு ழாத்தொடு மேவலு நின்றமா தவனத் 
துறைபு குந்தன னாடித்தன் சூழலிற் புக்கான் . 
கடங்க ஓழ்ந்திழி களிற்றுரு வாயகர் தருவ 
னடங்கு வன்பெருங் கிளையொடவ் வடவியிற் புகலு 


ரு அ 


தேவதாருவன தலபுராணம் . 


அக 


மிடங்க ராகிய கின்னரர் குழாத்தினுக் கிறையத் 
தடம்பு குந்தறி வொரீஇயதாற் றருக்கியாண் டெய்த . 

வேறு 
கடாநி லாவு மான யானை கான மூடு லாவியே 
விடா வெறாவி ராவு மாளி யாதியாக மேவெலா 
டாவொ ராமை காண வோடி யாவி காவ னாடியே 
படாத வேறு கான மூடு பாறி யேக லாயவே . 

அஎ 
குலங்கொ டந்தி யின்பெருங்கு ழாந்த லைப்பெய் தின்பமுற் 
றலங்க மோதி நீண்ம ரந்த றைப்படுத்த டர்த்துமிக் 
கிலங்கு கோடழுத்தி நேரெதிர்ந்த குன்று மோதுபு 
விலங்கு மண்ணும் விண்ணு மெய்வி திர்த்தி டப்பி ளிற்றுமே. 
நீடு பொற்றை பல்ல வுந்திரந்த நீல வெற்பெனப் 
பீடு பற்று வன்பி டிக்கு ழாம்பி றங்க நாப்பண்வன் 
கோடு துற்ற டங்க வானி லங்கு கோடு கவ்வியாங் 
கீடு பெற்றி லங்க வங்க ணின் பின் வைக லாயதே. 
ஒருங்கு நாறு மத்த டத்தொளிர்ந்து மல்கு தாமரை 
மருங்கு நாடொ றுங்கொய் தெங்கள் வள்ள லாழி யங்கையா 
னிருங்க ணாறு பூங்க முற்கி யைந்த பூசை செய்யுமா 
கருங்கை வேழ முன்னை யூழ்க லப்ப வாற்று நீரதே . 
கமழ்ந்து டங்க லர்ந்து வண்டர் கண்டு தங்க ணங்களோ 
டிமிர்ந்து வந்து தங்கு கஞ்ச மெஞ்ச லின்று றுந்தடத் 
தமிழ்ந்தி யங்கு கின்ற தின்ற டங்க வங்க லங்கிடச் 
சமைந்த தன்கு லங்க டுன்றி டங்கர் தங்கு கின்றதே . கூக 
பால டுத்த யாவை யேனும் பற்றி யீர்த்தொ றுத்து நீள் 
வாலெ டுத்த டித்து மெய்வ கிர்ந்து வீசி வாய்மடா 
மேல டுத்த காலை வெய்யின் மெய்யி லெய்த வீட்டமோ 
டாலு முற்ற நற்ற டத்த விர்ந்த கோடு மீதரோ. 
கதத்தி னாற்ற வத்தி னான்க டிந்து சொற்ற வாய்மையே 
மதக்கைம் மாவும் வெங்க ராவு மாகி முன்வ குத்தவா 
றதர்ப்ப டாவொ ராயி ரத்தி னாய வாண்டு மங்கணிவ் 
விதத்து லாய காலை யஃது வீடு நாண்ம லிந்ததே.. 


கூக 


.-- கயேந்திரவாதச்சருக்கம் 


கூ 


ஊழி முற்று காறும் வேலை யூற்ற முள்ள டங்கல்போ 
லாழி யான டிக்க ணன்ப னாற்ற லஞ்சொன் முன்றொகா 

ழி வீடு காலை வல்லை வன்க ராவு ளம்புகூஉக் 
காழி னெஞ்சொ றுப்ப வஃது கண்ணு மின்ன வாறரோ . 


வா 


கூந 


நந்த டத்து வைக றோறு நாறு பூக்கு றும்படி 
வந்த டத்து றுஞ்செ யற்கண் மல்கி யல்கி யஃகிலா 
துய்ந்தி டற்கி லாத வாறு ழக்கி யேகு நீரவத் 
தந்தி கட்கு நாதனைச்ச வட்டி யுண்ப னானெனா. 
எண்ணி மன்ன வன்ன காலை யேதில் கான நாடியே 
நண்ணு தன்மனைப்பி டிக்கு லத்தி னன்ன லந்தழீஇ 
மண்ண வெண்ணி யாமபல் பல்ல வன்பி னோடு பின்வரக் 
கண்ணி லூழ்வ லிப்ப வக்க யக்கண் யானை வந்ததால் . 


கூசர் 


ஞால மோர டிக்கு ளிட்ட நாதர் பாத பூசனைக் 
காலு நீர்த்த பத்து மண்ணி யம்பு யங்கள் கொய்ய நீள் 
கூல மேற்பி டிக்க ணங்கு லாயு லாவி நிற்புழிச் 
சால நீடு பொய்கை யிற்ற ழங்கு தந்தி புக்கதே . 


கஎ 


கூஅ 


விஞ்சு மஞ்சுளங்கொ டந்தி மென்ற டம்பு கும்பொழு 
தஞ்சி யங்க கன்றி டைந்த ழுங்கி டங்கர் பொங்கி 
நஞ்சி னுங்க நஞ்சி னந்தெ கிழ்ந்து நந்தி யந்தில்வந் 
தெஞ்சி யும்ப லங்க நொந்தினைந்து யங்க மண்டியே . 
தந்தி தாளி லொன்றினைச் சலத்தி னோடு பற்றி மற் 
றந்தி லத்த டத்திழுப்ப வஞ்சி லாம லும்பலீ 
தெந்து நம்மை யீர்ப்ப தென்றி கன்று கூல மேறுவா 
னுந்த விட்டி லாது மூடர் செய்கை யொத்திடங்கரே. 
மெய்ம்ம டுப்பு டன்ப டாது வெங்க ராவ கைப்புறக் 
கைம்ம டுத்த கட்டி டைக்க டிந்து வாங்க வஃகிலா 
திம்மெனத்தெழித்தெயிற்றி னங்க ளென்பி லேறுமா 
றம்ம மிக்க ழுந்த வூன்றி யாங்கு வாங்க லாயதே க 00 
வரையி ருந்த வொக்கும் வன்பிடிக்க ணஞ்செவிக்கொள் 
வுரையி றந்த பூச லிட்டு ரப்ப வன்ன தோர்ந்தெலா 


கூக 


தேவதாருவனத்தலபுராணம் 


நிரையி ருந்து கைக ணீட்டி நீள்க ரைக்க ணேறுமா 
கரையி ருந்து பற்றி மேல்வ லித்தவக்க ளிற்றினை .. 


காக 


களிறொ ராயி ரத்தின் மொய்யா பெற்ற வக்க ராவலிக் 
கெளிவ ராவு டைந்து சாம்பி யீர்த்த வன்பி டிக்குழாம 
பிளிறி யோட நீடு நாட்பெருஞ்ச மஞ்செய் தந்தியும் 
தளர்வு மேவி யங்க நொந்து தாள்வி திர்த்து யங்குமே . க 02 

வேறு, 
மைம்மேனிசா லாலிவுற்றினைந்து மதிசோர்ந்து சோர்ந்து வலியுங் 
கைம்மீ தெடுத்தெவ் வுயிரும் புரக்கு மருளாழி யான கடவு 
ளம்மா னெனாவி துயர்வே னிடங்க ராலஞ்சி னேனை யருளா 
யெம்மாதி மூல முடையா யளித்தி யெனவேயழைத்து மெலியா 
எந்தா யளித்தி யிறைவா வளித்தி யெளியே னிடங்கர் கதுவ 
நொந்தாவி வீடு பொழுதீது காத்தி நுனையன்றி யாவர் துயரேல் 
வந்தே னளிப்ப வெனவெய்து கிற்பர் எளராதி மூல முடையா 
யந்தோ வெனாற்ற லழிவுற்ற தைய வருள் செய்தி யென்னுமளவே . 

வெயிலொத்த சோதி மணிமோலி யேந்தி மசைமேய தேவர் 
பலர் தா , மியல்புற்ற ழைத்த தெமையென்று மெல்ல வெதிரெ 
ய்தி நின்ற பொழுதிற் , செயலற்ற ழைத்த விளியோசை சென்று 
செறிகிற்றிர் நீயிர் முதலா , முயல்வுற்றெ னும்மை யுதவுற்ற வாதி 
முதலைக் குறித்த தெனவே . 

காரு 
அத்தேவர் யாரு மருள் செய்த லாவ ததுகாண்டு நாங்களென வக 
தொத்தேற முன்னை யுரையோசையோடி யுததிக்க சாதியாவின் 
மைத்தேறு கொண்டல் பதுமங்கள் பூத்து வதிவுற்ற தென்ன 
வொளிறு , மெய்த்தே விலங்கு செவியூடு புக்கு விரைவிற்புகன்ற 

( வளவே . காசு 
என்னென்று சொல்வ னொடியிற் கவன்று விரையா வெழு 
ந்து வெகுளா , முன்னின்ற பைம்பு ள ரசென்கொ லாணை யெனு 
முன்ன மீதி லிவர்வான் , மைந்நின்ற கோதை மடமாத ரோடி 
வருமாறு நின்று குறியான் , மின்னின்ற வாழி நினையாமுனங்கை 
மிசைகொண் டிலங்க விரைவான் . 

கஎ 
கோணாடு நெஞ்சர் குறுகாத நாடு குறைநா டிலாத வறிவோ “ 
ரேணாடு முள்ள மெனை நாட வைகு மெழினாடு நெல்லையொருவுக் 


எ . - கயேந்திரவரதச்சருக்கம் . 


சர்க 


தாணாடு செம்பொ ன திலாய தெட்ட விடுநாடு பொன்னி தழுவுஞ் 
சோணாடு சேறி யிமையாமு னென்று சொலுமுன்ன மாறுபெயர் 

( . 

வான் . க 0 அ 
வானாறு கொண்டு சிறகால் வழங்கு வளியால் விசும்பு திரியத் 
தேனாறு கொண்ட துளவஞ் செறிந்த திருமாலை மார்பு திகழ் 
மேனாறு செம்பொ னுருளாழி வைய மிசையேகு செம்ம லொளி 
யோன் , றானாறு கொண்டு விழிசிம் புளித்து நெறிதட்டலைந்து 

( திரிய . ககூ 
மே லிருந்தவொருநான் முகங்கொள் புதல்வன் றனாதுக்குழுவுந் 
நாமே லிருந்த கலைமாது நண்பி னுடனெய்த வந்து நணுகக் 
காமே நிழற்க ணிறைகூடு நம்பி கணனோ டொருங்கு தொடரத் 
தேழேவுதிக்கினுறைகாவல்கொண்ட திறலோர் விரைந்து குழும 
மாநாக ரஞ்சி மறுவந்து நெஞ்ச மளைமல்க மாய வினையி 
னானாத மங்கு லுழல்வோ ருயங்கி யலமந்து மூலைப்படா 
மேனாளில் வேந்த னடுமுன்னரோங்கன் மிசையே குநீரிதெனவே 
கூனாக நந்து பயில் கைய னோது குளிர் நாடு வந்து குறுகா . ககக 
சொல்லோடு முன்ன நினைவிற் படர்ந்து தொகுகன்னன் முத்த 
மிடையா , நெல்லோ டுணங்கு நெடுநீள் களங்க ணிறைசோழ 
நாடு நடுவட் , செல்லோடு நீடுபொழில் சூழ் களந்தை யொருதேவ 
தாரு வனமே , யெல்லேறு கண்ட னிறையோ னுரைத்த படி 
பெய்து கின்ற பொழுதே. 

வேறு . 
பொருஞ்சிறைக் கலுழன் றன்மேற் போ தரு நிலைய னாகி 
நெருஞ்சிவெங் கதிரை நோக்கி நின்றெனத் தன்னை யுன்னிக் 
கருஞ்சிலை யனைய வேழங் கையெடுத் தரற்று மோதை 
யிருஞ்செவி புகுத வல்லே யெறிந்தனன் செங்கை யாழி . கக . 
செஞ்செவே தூக்கி நீட்டு செழுமலர்ச் செங்கை யோடு 
மஞ்சலை யஞ்ச னீயென் றருண்மொழி கிளக்கும் வாயான் 
வெஞ்சுடர் நேமி தன்னை மிறையெயிற் றிடங்க ராவி 
யெஞ்சிட வொறுத்தி யென்னு மிசைப்பொடு கடிதிற் போந்தான் . 
வேரிசை யிமய முட்கிப் பிறங்குமெய் கொட்டு மாறே 
யாரியர் துவன்றி யேத்து மடல்பொலி சாத்தனல்க 


ககஉ 


. 


கஉ 


தவதாருவனத்தலபுராணம் 


வேரிய கரிகாற் சோழ னெறி தரு செண்டு மேய்க்குங் 
காரியல் கருணைக் கொண்டல் கைவிசைத் தெறிந்த வாழி . ககரு 
எல்லொளி நீலக் குன்றி னெழுந்தொரு பருதிச் செல்வ 
னொல்லையி னோடி மேலை யோதம்புக் கொளித்தா னென்ன 
வல்லையிற் கமலக் கண்ணன் வலங்கை நின் றெழுந்த வாழி 
கல்லெனக் களிறு நின்ற கணமலர்த் தடம்புக் கன்றே . கககா 


புக்கவெம் பருதி நேமி பொருகரா மிடறு போழ்ந்து 
நெக்குயிர் பருகி நெய்த்தோர் நெடுஞ்சுடராக மண்ணித் 
தொக்கு விண் ணோர்க நீவுந் தூமலர் மாரி போர்ப்ப 
மைக்கரு முகிலன் னானை வலங்கொடு நின்ற தன்றே . 


ககள 


* 


பருவரல் பாரித் தாவி பறித்துடல் விழுங்க நின்ற 
பெருவிற் றதைந்த பேழ்வாய்ப் பிறையெயிற் றிடங்க ராக 
மிருவகி ராகப் போழ விடர்கடந் துவந்த வேழ 
மொருவரும் வினையை நீத்த யோகியை யொத்த தன்றே . கக அ 
ஆழியந் தடக்கை யெம்மா னலைகடல் கடையு நாளில் 
வாழிய வெள்ளை வேழம் வந்தென மைந்தாகப்பேர்க் 
கேழின் வெற் பலங்கு வேலை யிருந்தெழு கிளர்ச்சி யென்னப் 
பாழிவிட் டெழுந்த தம்மா படரொரீஇக் கருங்கை யானை கக்கூ 
பேரறி வரிதிற் பெற்ற பிறங்குகைக் களிறு கோட்டிற் 
காரொரு வடிவ மேந்திக் கதிர்சுடர்ந் தனைய 
யாரறி வுடைய நீரா ரகமலர்க் கோயில் வைகுந் 
தாரணி துளவ மோலித் தமியனைக் கண்ட தன்றே . க 2.0 
கரையிவர்ந் தகத்தி னோகை கைகடந் தேறப் போதந் 
துரையிறந் தொளி றுஞ் சோதி யொருவனை வலஞ்செய் தன் பின் 
விரைகமழ் கமல மன்ன மென்கழல் படியத் தாழ்ந்து 
புரையறப் பல்காற் போற்றிப்புகழ்ந்திது புகலு மாதோ . கஉக 
ஒருபோகு மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா. 

இது தரவு : 
தாமரைமேல் வீற்றிருக்குஞ் சதுமுகத்துப் புத்தேளு 
மீமிசையே கற்பகக்கீழ் விளங்கமரர் பெருமானும் 


எ . - கயேந்திரவரதச்சருக்கம் 


காங 


வானோரும் வானத்து வரம்புமே லினிதிருக்கு 
மேனோரு மெண்டிசைக்க ணிறைமைகடைப் பிடித்தோரு 
மாமறைக ளொருநான்கும் வந்தொருங்கு நின்கழற்காற் 
றூமலரை நறைமலர்தாந் தூய்ப்பரவித் தொழுதேத்த 
ஆயிரவா யாரரவி னரசுபணக் குடைகவிப்ப 
மாயிரும்பல் கணத்தலைவர் மகிழ்குறிப்போர்ந் தினிதியற்றச் 
சங்காதியைம்படையுந் தனித்தனியே பேவல்செயச் 
செங்காந்த ணிகரங்கைத் தேவவல்லி பாங்கிருப்ப 
மாநந்தி யாவருத்த மானத்துண் மணித்தவிசின் 
மேனந்தி யிருந்தெவர்க்கும் வேட்டதுதந் தருளுவோய் ! 

இவை நான்கடித்தாழிசை மூன்று : 
அண்டமெலா மகட்டடக்கியரவணையி லயர்வோம்பிக் 
கண்டுயிலு மொருபெருமான் காசிபனா ரருந்தவத்தாற் 
பண்டொருபார்ப் பனச்சிறுவன் படிவமொடு பயின்று வயங் 
கொண்டவிறன் மாவலிபாற் குறையிரந்த தெவன் குறையே . 
மூன்றாய வுலகமெலா முயங்குமுயிர் தொ றுமுலவு 
மான்றாண்மை யுளைபண்டே யதுகிடப்ப வொருமகனா 
யேன்றாய வனந்திரிந்தா யெனிலவற்றை யுயக்கொள்ளுஞ் 
சான்றாவா ரெவரேகாண் சதுமறைமேன் மறைந் திருந்தாய் , 
சமய மெலாந் தலைப்பெய்தச் சமய நூ றொறுங்கடிந்த 
வமைவரிய விணைவிழைச்சே யயர்ந்தனை நீ பாடியினென் 
றிமையவரே முதலாக விசைக்கவொரு பெருமாயை 
குமைவறுமா வகுத்தவுன்றன் குறியாவர் குறிக்கொள்வார் . ங 

இவை அளவடிகான்கினால் வந்த அராகம் நான்கு : 
பழுதறு முனிவரர் பயில்வது மலைசூழ் . 
முழுதுல கமுநெறி முறைகொளு மியல்பு 
மிழுதைகொ ணிருதனை யெறிகட லிடையோர் 
பொழுதுயிர் கொடுமறை யுதவு நின் புணர்வே . 
திசைதொறு மிறைமைசெய் திறலினர் குழுவும் 
மிசைபயில் புலவர்த மிகுதியு நெடுநா 
ளிசையொடு வதிவதவ் வெறிகடன் மதியா 
வசையறு மமுதரு ணின துவண் கொடையே 


2 . 


க 


உ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


, 


ச 


உலகமு முலகுறை யுயிரொடு பிறவுந் 
நிலவுவ தொருவிதி நினதுட லுழல்வோன் 
புலனறி கலன்புற னுறவது பொழுதுன் 
மலர்வழி மடிவயின் வருகெனு மருளே . 
ஊழிதொ றற நிலை யுலைவற நிலைசெய் 
தாழியின் மறநிலை யவர்குழு மடியக் 
கேழிய லடியவர் கிளர்தர வருள்வான் 
வாழிய நிலனிடை மலிர்தனி னியலே . 

இவை பெயர்த்தும்வந்த தாழிசை மூன்று : 
மீனமாய் நீத்துகந்தாய் வியன்கமட மாய்ப்பயின்றாய் 
தானமெனக் கண்வளர்ந்தாய் தனிமலையாற் கலக்கியிட்டாய் 
வானரத்தாற் றூர்த்தனை முன் வல்லம்பாற் சுவற்றுவித்தாய் 
பேனநெடுங் கடனினக்கென் பெருநட்பும் பகையுமே . 
மழுவேந்தி யாயுலகின் மன்னர் குல மொருங்கறுத்தாய் 
குழுவேந்தர் குலத்துதித்தக் கூர்மழுவோற் புறங்கண்டாய் 
தொழுவேந்தர் பெருமானே தொல்லரக்கர் மருங்கொழிப்பான் 
பழுதேந்தாத் தவத்தோடு பயில்வில்லும் பெறுபொருட்டோ. உ 
நெறிநூலொ டொழுக்கமெலா நிகழ்த்தினையந் நெறியொரீஇ 
யறியாரிற் சேயொடுபின் னவனைவசித் திகல்கடந்தாய் 
குறியாமை யெனினன்றே குறித்துவந்த வவ்வழியிற் 
பொறியாரு நின்னொழுக்கம் புறத்ததுவோ வகத்ததுவோ . 

இவை நாற்சீரீரடி அம்போதரங்கம் இரண்டு : 
புரத்தவர்ப் படுப்பது நுனித்துப் போதமி 
நாத்தமூன் முகமந் தமிறு வன் றனை ; 
வரத்துறு வாதரா யணநற் பேர்கொடு 
பரத்துறு நான்மறை தவப்ப யின்றனை . 

இவை நாற்சீரோ ரடி அம்போதரங்கம் நான்கு: 
வேதியர் மகத்திறை யாக மேயினை ; 
மோதிய துறையெலா முற்றும் பாயினை ; 
தீதியல் சிந்தையர்க் கரிய சேயினை ; 
போதினா னிடத்துமேற் படிவம் போயினை , 


எ . - கயேந்திர வரதச்சருக்கம் . 


இவை முச்சீரோரடி அம்போதரங்கம் எட்டு .- 


மல்லர்தமை மடித்தனை நீ இ ; மருதிரண்டு முறித்தனை நீ இ , 
அல்லியமாட் டுகந்தனை நீ இ ; அடல்வாணற் கடந் தனை நீ இ ; 
குடமயரும் பெருமா னீ இ ; கொடுங்கஞ்சற் செற்றனை நீ இ ; 
படவரவி னடித்தனைநீ இ ; பருவரைகை யேந்தினை நீ இ . 

இவை இரு சீரோரடி அம்போதரங்கம் பதினாறு : 


அமல னீஇ ; அறிஞ னீ இ ; அரியு நீ இ ; அரனு நீ இ ; 
கமல னீஇ ; கலைஞனீ இ ; ககன நீ இ ; கதிர்க ணீஇ ; 
விமல னீ இ ; வினைக ணீஇ ; வேத நீ இ ; போத நீஇ ; 
தமா னீ இ ; பகையு நீ இ ; தமியை நீ இ ; பலவு நீ இ . 
எனவாங்கு , இது தனிச்சொல் . 

இது இருபது அடிகளானிற்ற நேரிரை யாசிரியச்சுரிதகம 
ஞால மொருங்கே சாலவுவந் தேத்த 
நுவலருஞ் சீர்த்தித் தவலருங் களப்பா 
ணெடும்பதி நாப்பண் விடுஞசுடர் விமான 
நந்தியா வருத்தத் தந்தில்வீற் றிருக்கு 
மொருபே ராள திருவாழ் மார்ப 
சுடர்ந்திலங் கெரிகதிர் கடந்தொளி பரந்த 
பருதி யாழி யொருவல னேந்தி 
யிருசிறை விரிந்த பொன்மலை யொன்று 
விசும்பூர்ந் தன்ன பசுஞ்சுடர் மேனிப் 
புள்ளிறை கடை இத் துனைவிற் போதந்து 
நீடொளி தழீஇய நாளொடு கோளுறை 
சேயொளி மரகதச் சிலம்பொன் றருளெனு 
முந்துமா ரருவியோ டுற்றென நின்ற 
செந்தா மரைக்கட் செம்மல் பைங்கட் 
கரியொன்று பொருளாப் பரிவின்வந் தாண்டாய்க் 
கென்னென்று கிளப்பது நின்னருட் பான்மை 
யாயினு மடியேன் மேயதொன் றுரைப்பேன் 
காமங் கதுவ வேம் மொரீஇ 
மயங்குமென் னறிவுநின் னடிக்கி 
ழியங்குமா றென்று மினிதுய்த்தி யெனவே . 

9 


க 22 


தேவதாருவனத்தல் புராணம். 


கஉங் . 


வேறு . 
இவ்வழி துதித்தலு . மீசன் செங்கையால் 
வெவ்வழி யிடங்கரான் மெலிந்த வேழத்தின் 
மெய்வழி தடவந்து விளங்கு மென்றலை 
யுய்வழி வைத்திலை யுரைத்தன் மேயினான் . 
செயிர்த்துள மகைப்புறச் சீற்ற வெங்கராப் 
பெயர்த்தடி யிடாவணம் பிடித்தங் கீர்த்தலால் 
வெயர்த்துடன் மெலிந்தனை யறிவு மேயினை 
யயர்த்தனை போலுமா லடல்கொள் வேழநீ . 
தூவினை யருந்தவந் தொகுத்த போதினுந் 
தீவினை யொன் றிடை- யிருப்பிற் றேவரே 
மாவினை முனிவரே யாக மற்றது 
வீவினை யுறாமையா னுகர்தல் வேண்டுமால் . க உரு 
முந்தண விந்திர னவையின் மூயுறை 
கந்தரு வத்தனை கண்ட தீமையின் 
மந்தண மறையெலாம் வயங்கு நாவின 
னந்தணன் சாவத்தா லடைந்த தித்திறம் . 
இறைமைசெய் மூன்றிட னிருந்து முத்தொழின் 
முறைசெயு மூவரே முறைதி றம்பினார் 
பொறை மருங் கறுத்துளே மான போதினு 
மறையவர் வசையினைத் தடுக்க வல்லமோ , 
பூவணைக் கிழவனான் முகத்திற் போதந்து 
பாவணை மறைத்தொகை பயின்ற பான்மையார் 
நாவணை நன்னெறி நயந்த காட்சியர் 
யாவரில் வந்தணர்க் கியைய வெண்ணுவார் . 

க..அ 
உலகெலா மியவுளா னொளிரு மன்ன தூஉ 
மலகிலா மந்திரத் தமையு மம்மனு 
நிலவு நூ லவர்வயி னிறுவு நீர்மையாற் 
றலனிலா யவர்களே கடவுட் டன்மையோர் . கஉகூ 
சினவியெம் மிகழ்ந்து பின் னிறைஞ்சிற் றீமைதீர்த் 
துனவரும் வரம்பொற் குரிய ராபவப் 


கஉசு 


கஉஎ 


எ . 


- கயேந்திரவரதச்சருக்கம் 


காஎ 


ககூடு 


கஙக 


கங 2 . 


பனவரை யிகழ்ந்து பின் பழிச்சி யேத்தினும் 
வினவின் முன்னிகழ்வினா னரகு மேவுவார் . 
அலங்கெரி யலர்கதிர்ப் பருதி யாய்மகி 
யிலங்குநூன் மறையவ ருலவை யேத்து சீர் 
நிலங்குல விவரெலா நிலாவு பல்லுயி 1 
புலங்கொளக் காக்குமா றுரிமை பூண்டுளோர் . 
விரிதரு ஞாலமவ் வெம்மை யாற்றுவ 
தரிதென வந்தண ரதனைத் தாங்கினர் 
திரிதரு சுடரொடு திகழும் வையமே 
லுரியகா லுணவுட னுறைப காண்டியால் . 
வேரிடைப் புனல்பட விண்செல் வான் சினை 
நேருறப் பொதுளுமந் நீர்மை வேதியா 
சீருற வினியன வுதவிற் றேவெலாம் 
பாரொடு மகிழுமாற் பகர்நகென் பற்பல . 
நூலொடு திரியு நுண் ணுணாவில் பான்மையின் 
மாலொடு திரியினு மறைக்கு லத்தருக் 
கேலுநல் லுதவிக ளியற்று வோர்களே 
மேலுயர் பதவி வீற் றிருக்க மேதக்கார் . 
கூற்றினை வெரிந்பெறக் கொண்ட வற்றரு 
மாற்றல னந்தணர்ப் பேணு மன்பினா 
னேற்றமில் பனவற்கோர புலைத்தி யீன்ற சேய் 
காற்றொழு துறுபயன் கழறற் பாலதோ . 


காக 


க . P 


கஙரு 


க.சு 


நஞ்சினை நுகர்ந்துழித் தமியந் நஞ்சினா 
லெஞ்சுமந் தணர்பொரு ணுகர வெண்ணினா 
தஞ்செறி கடும்புந்தங் குலனு ஞாலத்தி 
லுஞ்சில ரொரீஇதர குழல்ப யாண்டெலாம் .. 
இந்திரன் பதம் பெற வேய்ந்த வாற்றியே 
வந்தொரு மன்னன்மாச் சசியின் பெய்துவா 
னந்திலோர் பனவனை யிகழ்ந்த வன் வசை 
யுந்தவெவ் வரவதா யுழன்ற தோதியால் . 


5.எ 


சுஅ 


தேவதாருவனத்தலபுராணம் 


பண்டு நுங் கோவொரு பனவன் வாய்வசை 
கொண்டுடல் பெண்குறி கூடு பான்மைதான் 
கண்டு பின் விடையிடைக் கழறிப் போக்கினன் 
மண்டுவெங் காமத்தான் மறந்து ளாய்கொலாம் . 


கங . அ 


காக 


கச O 


நஞ்சினுங் கொடியன நவைசெய் கிற்பன 
வஞ்சலின் றருந்தின ருய்வ தாகுமா 
வஞ்சனைக் காமத்தான் மயர்ந்து மாழ்கின 
ருஞ்சன ரென்பவர் யாவ ரோதுவாய் . 
படிற்றினுக் குறையிடம் பழிக்குத் தாதைவெம் 
மடிக்கொரு செவிலிவஞ் சனைக்கு நண்பதான் 
மிடிக்கிறை கள்ளஞ்செய் வினைக்குத் தாய் நறக் 
குடிக்கொரு கண்ணெனக் குலவுங் காமமே . 
காமுறு வெவ்வினை யொருவி நாடலும் 
வேமழற் குய்தலும் வெய்ய நோய்தெறக் 
தாமயர்ந் தது தணிப் பதுவுஞ் சாலும்வெங் 
காமமென் றொன்றினைக் கடப்பர் யாவரே . 
என்றிவை நன்னெறி யியம்பி நின்விருப் 
பொன்றின வுரைத்தியென் றோதப் போரினாற் 
கன்றின களிறிறை கழல்கள் போற்றியே 
நின்றன தன்னுள நிகழ்த்த லாயதே . 


கச உ 


கசங 


அலந்தலைப் பட்டதை யருளிற் றீர்த்தனை 
நிலந்தலைப் பெய்த வெங் களிற்றி னின்றவென் 
குலந்தலைப் பெய்தன கடிந்து கோதில்விண் 
டலந்தலைப் படும் வகை சாற்றல் வேண்டினேன் . 
பண்டையிற் றழீ இயலப் பரிசு கொண்டென 
கெண்டையங் கண்மனை கேழ்கொ ளோக்கலோ 
டண்டர் கோன் வயிற்பெற லாய போழ்தினுங் 
கொண்டனிற் கன்பறாக் கொள்கை யீகுவாய் . 
எற்கு நீ யருள்பெய ரென்று மெய்தினை 
நிற்பதே கருதினே னிங்கிர் ரீள்பதி 


காக. 


கசரு 


கசசா 


எ.- கயேந்திரவாதச்சருக்கம் . 
பொற்புற வப்பெயர் பொருந்தல் செய்தியென் 
சொற்பொதி துதிசொன்னார் துயக்க றுத்தியே . 
வெள்ளி வெண் கோட்டடல் வேழ மின்னன 
வுள்ளின வகுத்தலு முவந்து பைந்துழாய்க் 
கள்ளவிழ் தெரியலான் கருணை பூத்தனன் 
விள்ளுவ னாம்பல்வாய் வினைக யப்புற . 
மிடையுமிவ் வுருவொரீஇ விண்ணி னின்பதந் 
தடையறக் குழாத்தொடுஞ் சார்தி நின்பெயர் 
கடையுகத் தெய்தவிக் கடிரு கர்க்கியா 
னுடையபேரங்கனே யாகென் றோதியே . 
இத்துதி யியம்பினர் யாவ மாயினுந் 
தத்துறல் கடிந்தென துருவு தந்தனென் 
வைத்திடல் வைகுந்தத் தன்றி மற்றுண்டோ 
வத்திற னையுறே லளித்து ளேனென்றான் . 
அருளுடை யண்ணலஃ துரைக்கு முன்னரே 
யிருளுடை நிறக்கரி யினத்தொ டிம்மென 
மருளுடை வடிவொரீஇப் பண்டை மாட்சியிற் 
றெருளுடைக் கின்னரர் வடிவு சேர்தலும் . 


. 


கசன் 


. 


கசஅ 


கசக 


ஆழியாற் போழ்பெறு மிடங்க ரவ்வழி 
யூழிநா ளிரவியி னொளிரு மேனிய 
பாழிசால் கின்னரப் படிவ மெய்துபு 
கேழுலாங் கிளையொடு விசும்பு கிட்டவே . 


கரு ) 


கருக 


இருவருங் கடும்பொடு மீண்டி நட்டனர் 
பொருவரு மும்பர் பூ மாரி தூர்ப்ப மேற் 
றிருவமர் மார்பனைத் தேவ வல்லியை 
யொருவரு மன்பினா லுவந்து போற்றினார் . 
அயலுறை பிரமனை யமார் கோவுட 
னியலுமெண் டிசைக்கிறை யவரை யிம் முறை 
வியலுளங் களிப்புற மிடைந்தி றைஞ்சினார் 
செயலுற விடைகொடு சேணி லேகினார் . 


கரு உ 


எடு 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கருங 


விரிஞ்சனீ டிசைக்கிறை மேயி னார்வினை 
யரிந்தமா முனிவரந் தணர்மற் றேவரும் 
பரிந்தபே ரன்பினாற் பரவித் தம்மனம் 
பிரிந்தரி பதம்புகப் பெயர்ந்து போயினார் . 
அவ்வழி யமரர்கோ னமலன் பாதங்க 
ளுய்வழி யிறைஞ்சியித் தலத்தொர் மாமகஞ் 
செவ்வழி யுறச்செயுஞ் செய்கை கண்ணினே 
னிவ்வழி யருளென வேத்தி னானரோ. 
வந்தியா வருந்தொழ மருத நாயகன் 
சிந்தியா நின்றது தரலுஞ் சேணின்மா 
வுந்தியாண் டேகினா னொளிறு மாழியா 
னந்தியா வருத்தமா னத்தை நண்ணினான் . 
கயேந்திரவர தச்சருக்கம் முற்றிற்று , 

ஆ செய்யுள் ந.சங. 


கரு 


எட்டாவது - தாலத்து வசச்சருக்கம் . 


ஈதுமு னிகழ்ந்ததனை யானறியு மாறே 
யோ தின ன தன் றுதி யுரைத்துநல னுற்றார் 
மேதினியி னெவ்வளவு ளாரென விரிக்கேன் 
மாதவி ரெனச்சவுன காதியர் வகுப்பார் . 
வையக மனைத்து மகிழ் மல்குதுதி சொல்லி 
யுய்யுநர்பல் லோரினொரு காதையள வேனு 
மையபுக லையபுக லத்திற மறிந்தெம் 
வெய்யவினை தீர்த்துமென வேண்டவவ னோதும் . 


வேறு 


பூவரு நான்முகன் முந்து புணர்த்த 
தூவரு வேலைசு லாவிய ஞாலத் 
தேவரு மேத்து திறத்த தெழிற்சொன் 
னாவரு நூலவர் - நாட்டுவ தென்றும், 


அ . - தாலத்துவசச்சருக்கம் 


எக 


1 


ச 


சுசு 


மற்றுள தேத்து வளம்படு செல்வ 
மெற்றுள தெற்றுள தியாவு மொருங்கே 
பெற்றுள தன்னத னீடிய பெற்றி 
யுற்றுள வாறெவ ரோதுவ ரம்மா . 
விழவொலி சங்கினம் விம்மொலி யொல்லென் 
முழவொலி மங்கையர் மொய்ம்மணிக் காஞ் 
தழுவொலி யாழொலி யோடு தழீஇத்தாங் 
குழுவொலி யோர்ப்பருங் கொள்கைய தம்மா . 
யக லங்குபு தேய்வுற நன்றே 
மேயக லங்கண் விளங்குவ தென்று 
மாயக லங்கலி லப்பதி நாமந் 
துயக லிங்க மெனச்சொலு ஞாலம் . 
அந்நகர் பண்டயர் நற்றவ மன்பா 
னன்னரு ருக்கொடொர் நாயக மாகி 
மன்னவர் மன்னென வந்தென வந்தான் 
றன்னிக ரில்லதொர் தன்மைய னம்மா . 
பரந்தர ணிக்குள பண்டு கடிந்தா 
னிரந்தர மேனிறை செல்வ நிலைத்தான் 
புரந்தர னைப்புற நோக்கு புணர்ப்பான் 
வரந்தர நின்றநம் மாலருண் மிக்கான் . 
மூவெழு வள்ளல் பெயர்த்தொகை முற்று 
மோவுற வோவலி லீகை யுவப்பின் 
மேவர நல்கி விசும்பு மறைத்தான் 
அவுறு பன்மக ஈடு தொகுத்தான் . 

வேறு . 
வலிக்கோர் வடமே ருவைமான வயங்கு நீரான் 
கலிக்கோர் பகையா கியகாட்சியன் காயு ஞாட்பிற் 
சலிக்காத தாலத் துவசப்பெயர் சார்ந்து நின்றா 
னொலிக்கா ரலை சூழ் தரைகாக்குமோ ரூற்ற மிக்கான் . க 0 
தெம்மன் னர் திறைச் சுமையுய்த்துச் செறிந்து போற்ற 
வம்மென் னலார்சா மரைக்கையினர் கால சைப்ப 


भ 


எஉ 


தேவதாருவனத்தலபுராணம் . 


கக 


| 


கன் 


கங் 


வெம்மன்னர் மன்னன் மடங்கற்றவி செய்த மேவி 
யிம்மண் ணிடங்காத் தன லூனெறி யேய வந்தாள் 
காடே யரணா வுறைமாமுதற் கண்ட வெல்லா 
நாடே றினபுக் குணுங்கூழென நாடி வந்து 
பாடே றியமன் பதைப்பூசலோர் ஞான்று பாராப் 
பீடே றியவல் லமைச்சர்க்கிது பேசு மன்றே . 
சூழ்ந்தே கிடனின்றி யொருங்கு தொகுத்து நூறிப் 
போழ்ந்தே யவிலங் கடுகிற்பது பொக்க மின்றாற் 
றாழ்ந்தே றல்கடிந் திறையே துனை தந்து சேறின் 
வாழ்ந்தார்க ளாமே யவராய்ந்து வகுத்தி ரென்ன . 
தவான் றெனவோ தினர் தம்மொடு தாழ்க்க கில்லான் 
பவனன் றருபல் கதிமாப்படை பண்ணு கென்னக் 
கவனந் தருகந் தருவம்பிணிப் புண்ட வைய 
மவணொன் றினபல் லருந்தானை யவிர்ந்து மொய்ப்ப கச 
புர நூறு கிற்போ னிலத்தேரிடைப் போந்த னன்கொ 
லரநூறு வேலான் பகைமேற்செல வாயி னான்கொ 
றரநூ னெறியி னடங்கானெனத் தேவர் சாற்றப் 
பரநூறு கோடி படைத்தானை முன் பம்ப வுற்றான் . ரு 
தள்ளற் கரிய வலத்தானை தழுவ வேகி 
யள்ளற் கருங்கா ரிருள்வெய்யவற் கஞ்சி வைகும் 
விள்ளற் கருங்கா னிடைப்புக்கு விலங்கொ ருங்கு 
கொள்ளற் கருமா ருயிர்வௌவினன் கொற்ற வேலான் . கசு 


கரு 


கணையோடு புக்குப் படுக்குஞ்செயல் கண்டு தன்னற் 
பிணையோ பொருமாப் பிழைத்தோடலும் பீடு சாரக் 
கிணையோ டொலிக்கும் புனனாடன் கெழுமு தானைத் 
துணையோடு செல்லான் றொடர்ந்தான்பரி தூண்டி யாங்கே 


அம்மா விருமா வனங்குப்புற் றடுத்த குன்றி 
லெம்மா திரமுந் தெரியாநெறி யேக நோக்கி 
விம்மா வெகுளா நெருங்குற்று விசிக மொன்றாற் 
றம்மா வியையன் னவைகைவிடத் தாக்கி வீழ்த்தான் . க அ 


| 


அ - தாலத்துவசச்சருக்கம். 


எசு . 


ல 


கது 


1 


உ () 


கடுமா விணைவீழ்த் தியகாமரு காளை யன் 
னடுமாப் படைவை கிடங்காவத மைந்தி னப்பாற் 
படுமா லெனவோர்ந் தகட்டிற்பசி பாய்ந்தொறும் 
தடுமாற்ற மிக்குத் தமிமெல்லத் தணந்து செல்வான் . 
நுவலுந் துரோணப் பொறைநீங்கி நுகரு நீரற் 
றவலுந் துறுகல் லுமகன்றய லோங்கு கானிற் 
கவலுந் துயருங் கடாவச்செலுங் காளை யாங் 

ங்கோர் 
தவலுந்து வேதப் பனவன் மனை சார்ந்து கூறும் . 

வேறு . 
வாழி மறையோ யானோர் மன்னன் கலிங்க நகரத் 
தூழி முறையே யளிப்பே னுறுமா வேட்டம் பெறுமா 
பாழிப் படைமுந் துறுத்துப் படர்கான் பட்டே னிட்டோர் 
நூழி லாட்டிக் கடுமா நுனித்துப் போதந் தனனால் . 
ஒறுக்கும் பசியா லயர்வே னொருவா ததுவே யொருவாய் 
மறுக்குஞ் செயனீ கருதேல் வாய்தந் தனையென் னுயிரை 
நிறுக்குந் தரத்த னீயே யென்றங் கினைய நிகழ்த்தக் 
கறுக்குந் திறத்து மனத்தன் கடிது கொடிது புகலும் . 
அரைசே யாக பிறரே யமரர் தாமே யாக 
புரைசேர் மூவராக புனலு முதவ றக்கின் 
றுரைசே ரெந்தை பண்டே புலந்த நாளின் றதனி 
னிரைசேர் மறையோ ரயின்ற பின்னர் நினக்கீ குவனால் . 
பருதி வட்ட வெய்யோன் மேல்பாற் படரும் பொழுதில் 
வருதி யீண்டு நில்லேன் மறையோர் காணின் வெகுள் 
கருதி யென்னை யென்று கடிய கழறக் குன்றம் 
பொருதிண் டோளா னுள்ளம் புழுங்கி நொந்து புகலும் , 
ஐயா பசியா னொந்தே னாவி தரிக்க கில்லேன் 
செய்யா நன்றி தன்றே சிறிதே கருணை செய்யின் 
மையார் வேலை யுலகம் வாழச் செய்த பயனிற் 
குய்யா மாற்றம் பகரே லுணவீண் டருள யென்ன . உரு 
பாவிப் பார்ப்பானரசே பனவ ரில்விற் பிறர்தா 
மேலிப் பாத்தூண் பது வோ ரிக்கின் வை தறியாய் 

10 


22 . 


உங 


தேவதாருவனத்தலபுராணம். 


சேவிப் பாய் பிறி துஞசெய்வா யென்னெஞ் சொல்லா 
போவிப் பானின் றப்பா லென்று புகன்றான் சினவி . 
அங்கி வருணப் பெயருக் கமைந்த நெஞ்ச னுரையாற் 
மங்கு வரிவிற் செங்கைத் தனிவெண் குடையான் வெகுளி 
பொங்கி வரவிற் புத்தாய் புரைதீர் திவசப் பொருளை 
நுங்கி வருமா வுள்ள நுனித்துப் புக்கான் விரைவின் . 
பஞ்சி யனமென் கதலிப் பைந் தீங்கனிநேர் காணுற் 
றஞ்சி யகலான் கைக்கொண் டடலூழ் பிடர்தொட் டுந்த 
விஞ்சி யடரும் பசித்தீ மெல்ல நுதுப்ப நோன்பின் 
றெஞ்சியதுகா ணென்ன விகனறு பனவன் முனியா 


> 


. 


கேடு வருமுன் மதிதான் கெட்ட்ேட வருமென் றன்றோ 
பீடு கெழுமச் சொற்ற பிழையில் வாய்மைக் மூரிதி 

டு கரிவே றின்மை நாட்டிச் செல்லுங் கொடியோய் 
வாடு கருமபேயாதி யென்று சாபம் வகுத்தான் . 


ன 


உசு 


கூக 


பகரற் கரிய கொடுஞ்சொற் பகர்ந்தட் டன்ன வொழித்து 
நிகரி லிலலத் தூய்மை நி இய பண்பின் மீட்டும் 
புகரின் மறையோர்ப் பேணிப் போற்றித் திவசம் புரிந்து 
நுகாவுற றயர்வங் கொருவி நுனித்த தவத்தா னிப்பால் .. நடு 
ஒதல் கேளாப் பரியூர்ந தொல்லை தானை யணவிக் 
காதல் கெழுமு நகரங் காணக் குறுகி மனை புக் 
தல யாவும் பிறழா வமைச்சர்க் குரைசெய் பொழுதே 
வீதல் சாலாப் பேயின் வெய்ய படிவ முற்றான் . 
அரண்பால் வைகும் பலரு மஞ்சி வெருட்ட வெருவா 
முரண்பாய் கருமபேய் விழியா முகிழா வகல்வாய் விரியாக 
சரண்பா லானா ராகார் தமைவாய்ப் பெய்துண்டடகலாப் 
பரண்பா வியபைங் கானம் படர் தந் தேகும் பாவம் . 
கரிய நெடிய போந்தைக் கருங்காற் குறுங்கைப் பைங்கட் 
பெரிய செடிகொள் சென்னிப் பேழ்வாய் முடைநா றுடலத் 
தெரியங் கொத்த குஞ்சியிகற்பே யெங்கு முழிதந் 
தரிய கானம் பருவ பைஞவற் றிரட்டி யாக 


கூ 2 


ங.ந 


அ.- தாலத்துவசச்சருக்கம் . 


எரு 


| 


6. + 


வந்தூர் மாண்பே யாண்டும் மறுகி மறுகி யுழலுந் 
நந்தூர் செங்னக நம்பி நன்பேர்க்களப்பா ளருகே 
முந்தூழ் பிடர் தொட்டுந்த முயற்றின் றெய்தி யொருசா 
வெந்தூ ழொழிசிக தூர மேயங் குறையுங் காலை . 
எம்மான் பாதஞ் சுடரு மெழிலார் நுதலோர் மறையோ 
னம்மா நந்தி வருத்தமான மதனை யண்மி 
வெம்மா யங்கட் . --ருள்கொள் வேழ முன்னாட் . டுதித்த 
நம்மா வினை தீர பாடல் நவின்று போற்று மோர்நாள் 


கூரு ) 


க .. o / 


அன்ன பாடல் வெம்பே யகனஞ் செவியூ டேறா 
முன்ன ரேய்ந்த கழுதின் முடை கொள் படிவ மாமி 
மின்னின் சுடர்செய் மேனி விசும்பு போகச் சுடர 
மன்னர் மன்னன் றெய்வ வடிவம் பெற்று மமகிழ்வான் . 
தங்க ரங்கம் பொலியுந் தமியன் படிமாற்றினுக்கு 
மங்க ரங்க வைபோ கங்க ளுக்கு மாகப் 
பொங்க ரங்கட் டுறுமும் புரைதீ ரைந்து தவிர 
செங்க ரங்கள் குவியா ரேவிக் தன்பிற் பரசும். 
பூதர் தோறுங் கதுவும் புரைகொ ளுயிர்கண் மாட்டே 
யேதந் தீர நின்றா யேனோர் காண வெந்தா 
யெந்தா யறிவே தில்லே னிணையில் பேறு பெறுமா 
வந்தா யெனினின் மாயம் வல்லா ரார்கண் சொல்லாய் , 
சொல்லார் வேதங் காணாத் தூயோய் தோற்ற மேவி 
யொல்லா வேழங் காப்பா னுள்ளிற் றதுதா னிற்ப 
வுள்ளி யம்மா சொற்ற வுரையொன் றெளியேன் பெற்ற 
வெள்ளும் படிவம் போக்கிற் றென்னி னருடான் யாதே . 
வானே வளியே யெரியே மலியும் புனலே நிலனே 
யகனோய் வடிவொன் றேந்தியவிர்ந்தாய் களப்பாண் மீதே 
யவிர்ந்தா யது தா னும்பர்க் காக்க மெனினு மளியே 
னலிந்தார் பிறவி கடிவா னயந்த தென்றே நவில்கேன் . 

வேறு . 
என்றன னிறைஞ்சி யேத்து மெல்லை விண் ணவர்க ளார்ப்பப் 
பொன்றிணி விமானக் தோடு புகுத்துவை குந்த மேவி 


கூ அ 


ச ) 


எகா 


தேவதாருவனத்தலபுராணம் . 


நின்றவற் கன்பர் கோமான் வருகென நிகழ்த்த லோடும் 
வன்றிறல் வேந்தன் றெய்வ மானத்திற் கஞ.லு மாதோ . 
ஏகின னென்ப சேணோ ரிந்திரன் பிர்மனாகி 
யோகியர் மூக்கி னுச்சி விரனிறீஇ யுவப்படிவுண்கா 
பாகியல் கிளவித் தீஞ்சொற் பாவையர் பரவ மேலாம் 
போகவீட் டின்பம் பல்கும் புண்ணியப் பதவி மீத. 


42 


சக 


லமகள் பூவின் மேலா ணீரையென் றிவர்கள் சூழப் 
புலவர்க டு திப்ப வைகும் புனி தன்வை குந்தம் புக்கு 
வலமுறை வந்து போற்ற மாயவன் றன்போ லாக்கி 
யிலகிய தண்ட யான மீந்தவ ணிறீஇயி னானே . 

தாலத்திவாச்சருக்கம் முற்றிற்று . 

ஆ செய்யுள் ந.சி.சு. 
ஒன்பதாவது - இந்திரயாகச் சருக்கம் 


க 


அரவணைக் கிழவனன் றருளிவிட் டகறலுங் 
கரமலைக் கிழவனத் தளியிடைக் கருதுசீர் 
விரவுநல் வேள்விதான் செயவிழைந் துற்றதைக் 
குரவனைப் பரவியே கூறினா னோரவே . 
ஆண்டளப் பானுளத் தாலளர் தாயதே 
மாண்டபண் பிற்று நீ வாழியா யத்தலத் 
தேண்டொகுத் தேவரே யேயுமா றோதுவார் 
நீண்டமா மகமவ ணேர்தனன் றென்றனன் . 


2 


தானுடைக் குரவனேர் தந்தமாற் றங்கொடே 
வானிடத் தவரைநீர் மாமகக் குரியன 
கானறுந் துளவினா னுறைகளப் பாளிடை 
மானமின் மீட்டுமோ வல்விரைந் தென்றனன் . 


ஓசனை யெல்லைமட் யெர்நெடுங் காவணம் 
பேசின நெறியொரார் பெட்பினிட் டனரவ 
ணேசில்பண் டாரமே யெய்தநற் றாரமே 
யாசையோ டணையவே யன்பினுய்த் தாரரோ . 


சு :.-- இந்திரயாகச்சருக்கம் . 


என 


கேள் விசா லந்தணர் கிளருமா முனிவர்கள் 
வாள்வினை விச்சையர் மற்றுள தேவர்க 
ணீள்வினைச் சித்தரா தியரெலா நின்றசீர் 
வேள்விகா ணியவிழைந் தெய்தினார் நொய்தினே . 


( 


கா 


. 


அ 


வெண்களிற் றுழவன் விண் ணுலகுவிட் டினிதெழா 
வெண்களிற் றுளவனற் பெயரிகந் தறிகலான் 
மண்களிப் பெய்தவிண் வாழ்வுளார் சூழ்வரக் 
கண்களிற் றெரிதரக் கண்டதிற் புகுதுவான் . 
மதிவலன் புகன் மறான் மற்றுளா ருந்தொகப் 
பதிவலம் வந்து சென் றுயர்பதந் தரும்வணந் 
துதிவலந் தெம்பிரான் றுணையடி முடியுறப் 
பொதிவலன் பருளெனாப் போற்றியெய் தினனரோ. 

வேறு 
தூய மாமுடி வழங்கிய சோழன் பேர் புனைந்த 
பாய மாசதுர் வேதிமங் கலத்துறை பார்ப்பார் 
மாய னார்க்கடி யார்க்கெலா மகத்திறங் காண்பா 
னேயு மாசையுள் ளெய்துமு னெய்தினன் மகவான் . 
போந்து ளானெனப் பூரண கும்பங்கொண் டெதிரே 
யேய்ந்து ளார்மறை யந்தணர் தமைத்துதித் தேத்தி 
யாய்ந்து ளீரெனக் கருளினி ரவிர் மகச் சாலை 
சேர்ந்தெ மீசனார்க் காக்குமா செய்ம்மென மொழிந்தான் . 
மாக நாயகன் மொழிப்படி மாகமேற் புலவர்க் 
கேக நாயக னடியவர் சூழ்ந்தெழுந் தனையான் 
மோக னாயகன் வேள்வியஞ் சாலையை முன்னாப் 
போக நாயகன் பிற்படப் போயினர் மாதோ . 
புக்த வாசவன் புலவராற் போதுமே லவர்க்குத் 
தக்க வா றுபஃறவிச்ளித் திருத்தலு மிருப்ப 
மிக்க வாங்கிரன் மெய்ப்படு தூய்மைய ராக 
வொக்க வானவ ருடனென விந்திரற் குரைப்ப . 
ஏய வானவர் யாவரு மிரும்புன லாடித் 
தூய வாயச மாச்சிரயத்துறை புகுந்து 


க 0 


கக 


எஅ 


தேவதாருவனத்திலபுராணம் . 


க . 


கங 


மேய நேமிசங் கவிர்குறி தோளிடை விளங்கப் 
பாய் புண்டரம் பனிரண்டு மெய்பெறப் பரித்தார். 
நீல மால்வரை யுச்சியி னவிர்மதி நிலவே 
போல மானிறப் புரந்தர னாகமே பொலியும் 
வாலி தாகிய புண்டாக் குறியன்வண் டடந்தோண் 
மேல வாழிசங் கவிர்குறி பொறித்துவீற் றிருந்தான் . 
எம்மிற் பன்மடி யாய்ந்துளா ரினையமா மறையோர் 
தம்முற் செய்ம்மக மெத்திறத் தோவெனத் தமியன் 
விம்முற் றான்குரு வினைவயிற் றழீஇயின னவரைக் 
கைம்மிக் கோங்கிய களிப்பொடுங் கடைசெலக் காண்பான் . கசு 
பண்டை ஞான்றிடைப் பயின்றுள பண்பினும் பரமன் 
றொண்ட ராய்வப் பனவர்தஞ் சொன்னெறி யாலு 
பண்டர் நாயகன் வினைமுத லோனென வமையாத் 
தண்ட தீர்க்குமத் துவரியூத் தானெனச் சாற்றி . 

கரு 
மற்று முள்ளமா முனிவரர் மறையவ ரிவரை 
யுற்ற பன்னெறித் தலைவரா வுஞற்றுவித் தொருங்கே 
கற்ற கண்ணுபு கடைப்பிடித் துரியகந் தருவம் 
பெற்ற தோம்பிநற் பூசனை முறையெலாம் பேணி . 
ஞாலஞ் சூழ்வரப் போக்கிமீண் டெய்திய நாளாற் 
கோலஞ் சூழ்வரக் குறித்தெழு நாள்வரைக் கோதி 
லேலஞ் சூழ்குழற் சசியொடு மிந்திரன் முன்போற் 
சீலஞ் சூழ்ந்து செம் பொற்றவி சேறினன் சிவண . 
மறைமு ழக்கொலி புலவரைக் கூவொலி மலிவுற் 

றறைக ழற்பொலி கண்டிய தேவன்சே யழகன் 
இறைவ னும்பலைக் காத்தரு ளிலஞ்சிதொட் டகழ்ந்து 
நிறைய வெய்திய புகழென நிலனெலாம் பரவ . 
பண்டை ஞான்றினி அறெனப் பருணிதர் யகரக் 
கண்ட வேள்விக ளொருங்கொரு பொழுதிடைக் கண்டா 
லண்டர் நாயக னின்றிழைத் துளமகத் தணுவிற் 
கொண்ட பாகத்திற் கொக்குமோ வெனவும்பர் குறிட்ப . 

* இந்தப்பாடலிற் குறித்தகதை இக்கோயிலில் வரைந்துள்ள சிலா 
சாதனத்திற் கண்டது 


கன 


* 


கன 


அ - தாலத்துவசச்சருக்கம் . 


எக 


1 


குறித்த யாவையுங் குறைவொடு கோதற வாற்றிச் 
செறித்த மாபடுத் தொருமுதற் றேவினை யார்த்தி 
மறித்தம் மாமறை யந்தண ரீண்டினர் மகிழ்வார் 
பொறித்த சீரவன் பெறும்படி யாசிகள் 

புகல . 


உ O 


உக 


உங 


எழுந்தவ் வானவர்க் கிறைமகன் சதமக னெனும்பே 
எழுந்து பட்டதின் றும்முடை யருளினா லது தான் 
கொழுந்து பட்டுமேல் வளருமா கூட்டினி ரென்னா 
விழுந்து போற்றுபு வேண்டுவ நிதியெலா முதவி . 
அங்குத் தன்பெய ரெற்றைக்கு மவிர்தரு மாறே 
பொங்கித் தண்புனல் பொழிதரப் பொய்கையொன் றகழ்ந்தத் 
துங்கப் பைந் தடத தவபிரு தப்பெயர் தோய்ந்து 
வெங்குற் றங்கடி நானத்தை விதிமுறை யாடி . 

உஉ 
அன்ன மாதவர் குழாத்தொடு மம்பரத் திறைவன் 
கன்னி யாரெயில் சூழ்கிடந் தூங்கெலாங் கவினு 
மென்னை யாளுடைப் பரமன்பொற் கோயில்சென் றெதிரே 
மின்னு கோபுர மேருவை யிறைஞ்சியுண் மேவி . 
மட்டி னற்படி மாற்றினுக் குடல் பெற வழங்கி 
யுட்டி ணிந்தபே ரன்பினாற் பூசனை யுஞற்றிக் 
கிட்டி யுள்ளெழு மார்வமே லீட்டொடு கெழுமி 
யெட்டினைந்தினுக் கிறைவனைப் பணிந்திது புகல்வான் . 

வேறு . 
முழங்கு வேத முடியிடத்து முந்து தேவர் விழியிடத்துந் 
கழங்கு வேலை யிடத்துமனைத் துயிர்க ளிடத்துந் தனியுறைதி 
யழுங்குவேழ முன மழைப்ப வன்பின் வந்தோய் செம்பொன்முடி 
வழங்கு சோழ விண்ணகர மிதுவோ வுனக்கு வைகிடமே . உரு 
வெங்கண்வெருவ வறனின்றே விரும்பிக்காண்பானைந்தவித்துத் 
தங்கண் மனத்து நேர்க்குறினுஞ் சான்றோர் காணாத் தத்துவ நீ 
துங்க மலியு மம்பொன்முடி வழங்கு சோழ சதுர்வேதி 
மங்கலத்திற் புகுவேனுக் கெளிவந் தனையென் வழக்கோகாண் . 

உளப்பா லோகை பிடித்துந்த வுன்னை யோங்கு வைகுந்தத், 
தளப்பா ரளவா மாண் பொடுகண் டமைவான் றவத்தோர் தொ 


2 ச 


அடு 


தேவதாருவனத்தலபுராணம். 


உ 6 


உ.அ 


, 


* ) 


கூ 


டர்ந்தெய்த , வளப்பான் மையினீள் புறங்கரம்பை வளநாட்டுள 
நாட் டியசிறப்பாற் , களப்பா ளிதனை விரும்பினை நீ யென்னிற் 
கழறல் பிறி துண்டே. 

வேறு . 
காம மோவிலா கடைபெயர்ந்தென 
நாம வாகமேய் நயன னிவ்வழி 
வாம மேகலை மாத ராளொடுந் 
தாம நீடுழாய் தமிபற் போற்றவே . 
சுமமை யார்விசும் பொளிரத் தோன்றினா 
னெம்மை யாளுடை யீசன் கார் முகில் 
செம்மை மேருமேற் சேர்ந்து தோன்றுமா 
பொய்ம்மை தீர்திறற் புட்க டாவியே , 
கண்டு போற்றி நீர் கண்பெயர்ப்பமேன் 
மண்டு பேற்றினான் மலிர நோக்குபு 
விண்டு போற்றுள மேய புல்லன 
கொண்டு பாற்றுமோ குன்று மாறென . 
பயம்ப டாவிழி பலவு மாகமே 
னயம்ப டாமிளிர் நாக நாயக 
னியம்ப டாதன யாவு நீத்தியென் 
கயம்ப டீ இயர்நேர் கண்ணி னார்க்கென . 
தணப்பில் காதலான் றளையு மன்பினா 
லுணரத்த வங்ஙனே யோகை போயநின் 
பணைத்த பூந்தடம் படிந்து ளோருளம் 
பிணைத்த தந்தனம் பேதொ ரீ இயெனா. 
உள்ளி நின்றன வொருங்க ளித்தபின் 
கள்ள பைந்துழாய் கவினு மார்பினான் 
கொள்ளு சோதியாய்க் குலவு தன்னுரு 
விள்ளு விம்பமே மேயி னானரோ 
வரம்பெற் றண்ணலை வாழ்த்தித் தன்பெரும் 
புரம் பெற் றான்மிசைப் புரந்த ரன்பிற 
வரம்பற் றோங்குமந் தணர்க ளாதியாத் 
தரம்பெற் றாரெலாந் தம்மி லெய்தினார் . 

இந்திரயாகச்சருக்கம் முற்றிற்று . 

ஆ செய்யுள் 52 0 . 


கூஉ 


நங . 


பத்தாவது.- தீர்த்தமான்மியச்சருக்கம் . 


2 
. 


கூ 


அருஞ்சுவை யமுத வாவி யாய்கலை வசிட்ட தீர்த்தம் 
பெருந்தவ முனிவர் பாழி பிறங்குவா னவர்கோன் பொய்கை 
திருந்திய களிறு காத்த செழுத்தட மெனவைந் தென்ப 
பொருந்துமித் தலத்தத் தெய்வப் புனற்புகழுரைநின் றன்றே . க 
கார்த்திகை மதிசேய் வாரங் கதிர்சுடர் தருமுன் போதந் 
தியாத்த நூன் முறையிற் செய்வ யாவுஞ்செய் தமுத வாவி 
யேத்துநீ ரறுகை யாப்பி தெறுத்தினி தாடி ஞாலக் 
தூத்திறன் மறையோர்க் கீவோர் சுடர்முடி யரச ராப . 
பணமதிற் பாதி யஃதிற் பாதியே யெனினு மன்பிற் 
குணமதி மறையோர் கொள்ளக் கொடுக்கதந் திறத்திற் கேற்பக் 
கண்மதி லனையா நீட்டு கருவினை கழியக் கண்டு 
மணமதி துளவத் தாரான் மல்கருள் பெறுப சால . 
சுந்தர வமுத வாவி தோய்வனர் தான பாக 
அந்தண ரிருத்தற் கென்ன வவரினி துண்டற் கென்ன 
மந்திர முதவி னோரு மாநில நல்கி னோருஞ் 
சந்தத மிருத்தற் கென்றே சமைந்தது துறக்க மம்மா . 
ஆவயிற் பிதிரர் கொள்ள வமைத்தன ரீரு வாவின் 
மேவரு சிராத்த மென்னின் விளம்புமப் பிதிரர் யாரு 
மோவில் பல் கற்பங் கஞ்ச னுலகமே லுவந்து வைகித் 
தேவர்த மமுத மாந்திச் சிவணுப திண்ணந் திண்ணம் . 
சொற்றவச் சிராத்த மாங்குச் செய்திடச் சூழ்ந்த போழ்து 
முற்றவக் கயையிற் செய்தாங் குயர் பயன் முன்வந் தெய்து 
மற்றுமந் தணர்க்கு வல்சி வழங்கினோ ரிம்மை யாவும் 
பெற்றுறைந் தீற்றி னெய்தாப் பேரின்பம் பெறுவர் தாமே . சு 
அண்ணலார் தளிக்குத் தென்பா லாகிய வசிட்ட வாவிப் 
புண்ணியத் தனுவிற் பூர்வ பக்கமே காத சிக்கண் 
மண்ணுபு மனுமுற் றோதி மறையவர் பெறப்பொன் னீந்தோர் 
நண்ணுப விருமைக் காய நலனெலா மொருக்கு மாதோ . 
அருமறை யிகழ்ந்தோ ரோது மந்தணர் தமைநிந் தித்தோர் 
பெருமறை நெறியை நீத்தோர் பேணலர் மறையோர் தம்மை 


அஉ 


தேவதாருவனத்தலபுராணம் 


யுரிமையி னனையார் யாரு முள்ளுவந் தாடி யந்தத் 
திருமறை யோரைப் போற்றச் செப்புமந் நவைகள் பாறும் . அ 
உயர்மகப் பேற்றை யுன்னி னுவறிதி திங்க டோறு 
மயர்வற மனையோ டாடி மாயவற் பூசை யாற்றி 
நயனுறு பாய சான்ன நிவேதித்து நவிலும் பார்ப்பார் 
பயனுற வுய்க்தோர் யாண்டிற் பளகறப் பெறும் சேயை . 
வசிட்டனார் தடநீள் கோட்டில் வான் றவம் விழைகின் றாருங் 
கசட்டினைக் கடியுங் காயத் திரிகணித் தியைக்கின் றாரும் 
விசிட்டமும் பெறுப வாங்கு மென் றலைப் புதல்வர் மார்பி 
னிசைத்த நூல்பொருத்தினோர்களெய்துபே றுரைத்தற்பாற்றோ. 
அப்பெருங் கோட்டிற் செய்யு மன்னமாத் தானத் துற்ற 
செப்பரும் பயனைச் சொல்லச் சேடனு மயர்வு கொள்ளு 
மெய்ப்பொருட் கல்வி யாங்கு விளம்பிடப் பெற்றோர் சேட 
னெய்ப்புற வாகை வேய்ப வென்பவக் கலைக ளானே . 
மிகைய 

யறு கடவுட் டான மேல்புடை முனிவர் பாழிப் 
புகரறு மீரு வாவொண் கதிரராப் பொத்து மெல்லை 
பகர்வி தீ பாத மத்தோ தயமகோ தயமிப் பான்மை 
தகை செயும் பிதிர்நாளின்ன தணப்பரு மல்க லானே . 
மறையினாப் பிரம மென்னு மனுவுரைத் தினிதின் மூழ்கி 
முறைபடத் தருப்பித் தாங்குக் கேத்திர பிண்ட முன்னா 
வறையிர ணியசி ராத்த மாற்றியார் பிதிரர் முத்தித் 
துறைபுகுந் தருளை யெம்மான் றரக்கொடு துய்ப்ப ரன்றே . க . 
அப்புன லாடி னோர்மூ வேழ்பிறப் பல்கு மொல்லா 
வெப்பொருங் கொருவி நங்கோ மேலையோன் படிவந் தாங்கிச் 
செப்புவை குந்தத் தன்னாற் கணித்துறச் செறிந்து வாழ்வர் 
மைப்புய லனையான் பாதங் கரியிவை யனைத்தும் வாய்மை 


கக 


கஉ 


ம . 


ஈரறு மதியி னெந்த ஞாயிறே யெனினு மாக 
வாரணக் கிழவர் வாவி யாடியந் தணர்க ளேற்ப 
வோரணு வளவிற் செம்பொ னுதவினோ ரரங்கத் தான் முன் 
மேருவைத் தான மீந்த வியன் பயன் பெறுப மாதோ . 


க 


0.- தீர்த்தமான்மியச்சருக்கம் . 


அங . 


கா 


வாம்பரி வேள்வி நூறு வகுத்தவன் றடத்தி னானி 
யாம்பரி வுறுநற் றிங்க ளவிருஞ்சுக் கிலத்து வாவி 
லோம்பருங் கேட்டை நாளா லுவப்பன ருடல மண்ணிற் 
றேம்பலி லனைய னாட்டிற் சிவணவீற் றிருப்பர் நாளும் . 
அத்தடம் படிந்து வெண்டு சந்தணர்க் கன்பிற் றந்தோர் 
வித்தக முதல்வற் போற்றி மேதக வுதக தானஞ் 
சித்தமா சகலச் செய்தோர் சேர்தரு பயன்கள் யாவு 
மெத்தனை யுகஞ்சொற் றாலு மீறுகாண் பரிய வாமால் . 


கது 


க அ 


குறவரைத் தபுத்த வெம்மை கோதையர்த் தடிந்த தீய 
பரவுமந் தணரை நிந்தை பண்ணிய கொடிய பாவங் 
கரவிடை யேதி லாட்டி கற்பழித் திட்ட வெல்லாம் 
விரவுமற் றவுமத் தீர்த்த மேயவர் பொடிப்பர் கொய்தின் 
தகாவயி னுகர்ச்சி யெம்மான் றாண்மலர்க் கன்பி னாரை 
நகாநனி யிகழ்த லேதில் சமயத்தை ந ணுக வுள்ளல் 
புகாநெறிப் புகுத லின்ன புரையெல்லாம பொருமி யேகுந் 
தொகாவரு மகத்தோன் பாழி தோய்தரக் கருதி னார்க்கே . 


எனையவை கலுமே யாக விபத்தினைக் கராமுன் னீர்த்த 
புன ல்படிந்துடையோர்க் காணிற் பொருமிநொந் தகலுங் கூற்றங் 
கனைகழ லரசர் சீற்றங் கன்மிசை யெறிபந் தேய்க்கும் 
வினையமாற் றலர்செய் தாலும் மிடைதரா தகலு மன்றே . 20 


உப 


எந்தையைப் பூசை யாற்றி னிசைதரு புருட சூத்த 
மந்திர நுவன்று குல்லை சண்பக மாலை யாதிக் 
கொந்தவிழ் சிகழி சார்த்திக் கோதையைச் சிறப்புச் செய்து 
சந்தத மிறைஞ்சி னெய்தாப் பேறெலந்தழுவு கிற்பார். 
பல்லிய முதவல் செய்வோர் மானியம் பரிவி னீவோர் 
புல்லிரு ளகல முன்றிற் புனைசுட்ட ரமைப்போ தேவ 
வல்லியை பிறையைப் பூசை வகுப்பதற் த.ய தந்தோர் 
சொல்லிய வெவரு நம்மான் றுதையருள் பெற்று வாழ்வார் . உஉ 


அரசரா னெய்து மேத மடையல நாற்றும் புன்கண் 
விரசுபேய் பூத மாற்று மிடுக்கண்கள் வெள்ளி நாளால் 


அசு 


தேவதாருவனத்தலபுராணம். 


முரசதிர் கோட்டத் தெங்கோன் முளரியம் பாத மேத்திப் 
பரசின்முற் றொழித்து நன்மை பயின்றுற வைகு வாரால் . உங 
மேதகு முன்றில் வைத்த வேழத்தின் வடிவந் தன்னைக் 
கோதறு புனலி னாட்டிக் கோசிக மமையச் சார்த்திப் 
போது தூ யதுமே னாளிற் புகறுத நவின்று போற்றி 
லே தமி லமர ரின்ப மிம்மையே பெறுகிற் பாரால் . 
அளிசெய் வீங்க ணுற்ற வந்தரி பூசைக் கீந்து 
தளியது புதுக்கி மற்றுந் தந்தனர் சாறு கண்டார் . 
களிசெய்பூந்தோட்டமிட்டார்கதிர்க்கும் வாகனங்கள் செய்தோர் 
விளிவற வின்ப மெல்லா மேவின ரிருப்ப வென்றும் . உரு 
யான்சிறி தறிந்த வாறே யிணையறு நுங்க ளன்பிற் 
றேன் செயுந் துளவ மோலி திகழ்களப் பாளி னேற்ற 
மூன்செயும் பிறவி நோய்க்கோர் மருந்தென வுரைத்தேனங்கள் 
வான் செயும் படிவற் போற்றி மல்கினிர் வாழ்க வென்றான் . உசு 
என்றலு முனிவ ரெல்லா மெழுந்துபே ருவகை பொங்கச் 
சென்றடி பணிந்து சூத செப்பிய தலத்தை யாங்க 
னின்றடைந் திறைஞ்சு மாறே யருளென விடையேற் றாங்க 
ணொன்றிய விசும்பா றாக வுற்றனர் களப்பா ணாப்பண் . 
மந்திர நுவன்றார் புக்கார் வளர்புனற் றடங்க டோறுஞ் 
சந்தத மிவைபோல் யாண்டுங் கண்டிலே மென்று சாற்றி 
முந்துற விரைவி னாடி மொய்ம்மலர் பலவுங் கொய்து 
சிந்துரங் காத்த செல்வன் சேவடி பூசை செய்து . 

உ அ 
ஐம்படை யண்ணற் போற்றி யாங்கவர் விருப்பி னாறே 
நம்பெரு முதல்வ னல்க நவையொரீஇ நளிந்து போற்றி 
யும்பரும் பிறரு மீண்ட வோங்குவை குந்த மேவிப் 
பைம்புயல் வண்ணன் பாங்கர்ப் பயில்வன ரிருக்கின் றாரால் . உகூ 
அந்தணர் வாழ்க வேள்வி யானிரை யாவும் வாழ்க 
சந்ததந் திங்க டோறுந் தளிநனி பொழிக ஞால 
முய்ந்தினி திருப்ப வித்தி னுவப்புற விளைவு மல்க 
செந்தமிழ் வளமிக் கோங்கித் திருவொடு பொலிந்து வாழ்க . கூ 0 

தேவதாருவனத்தலபுராணம் முற்றிற்று . 

ஆகச்செய்யுள்" சரு 0 . 


உள 





| 


களப்பாள் 


ஸ்ரீகஜேந்திர வரதர் சிலாசாதனங்கள் .. 


மஹாமண்டபம் சோபனமண்டபம் தென்புறம் . 
ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாறபன் திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீகுலச 4 
தேவர்க்கு யாண்டு மயகவது கற்கடக நாயிற்று பூர்வ பக்ஷத்து திரிதியை 
யும் சனிக்கிழமையும் பெற்ற மகத்துநா ள் இராசேந்திர சோழவள நாட்டு 
புறக்கரம்பைநாட்டு அகரம் ஸ்ரீ முடிவழங்கு ரோழசதுர்வேதி மங்கலத்து 
முடிவழங்கு சோழ விண்ணகரம்பெருமாள் திருமுற்றத்து ஸ்ரீஸேனாபதி 
ஆழ்வார் ஸ்ரீபண்டாரத்தார்க்கு இவ்வூர் கோ மடத்து உய்யக்கொண் 
டாபட்டர் பாரியை எங்கள் சமையஞர் கொமர புரத்து கேசவபட்டஸர் 
வதாயாஜியாரை முது கண்ணாக ( கார்டியன் ) உடைய கற்பகக்கொண்டிச்சா 
-சியென நான் மதா எப்பிரமாண இசைவு திட்டு இவ்வூரில் எங்க இருக்கு 
சாதாரணமாய் முன்னாள் பற்றிலியாய்க் கிடந்த தலமான பொழுகன் ஆழ் 
வார் தன் பேர் நாட்டி காணி ஏற்றுப்போது கி றநாளில் எங்களைக் கூட்டா 
தேபற்றி யலாய் கௌதமபேருடையாலே கடமை இறுக்கையாழ்வார்க்கே 
பராசையால் இவன் கடமை இராதேபோய் இவன்பேர் கடைமைக்குப் 
புணைப்பட்ட ஸ்ரீ கோவிந்தப்பெருமாள இந்நாயனாருக்கு இவன் பேர்க்கட 
மைக்கு விற்ற பலகையில் என்பத்தாவின் கூறாய் என்னுதான ஒன ! 
பாதியில் இவன்விற்ற வில ... தா ) வத கீல தரக்கும் ஒக்க இவ்வூரில் 
நக்கியுள்ள நிலங்களில் ஆழ்வார் கூடற்றிப்ப தாருநாமத்துக் காணியாக பற் 
றிக்கொள்ளவும் நான் இந்நாயனாருக்கு தன்ம தானமாகக் கொடுத்த நில 

பிடாகை சோழணுக்க நல்லூர் ஸ்ரீதேவி வதிக்கு மேற்கு இருவர 
ங்க வாய்க்காலுக்கு தெற்கு சக சதிரத்து ஆற்றுக்கு மேற்குப் பட்ட வில 
த்து நீ நவதம் உக சதிரத்து ஸ்ரீகோவிந்தப்பெருமாள் விலையால் 
திருநாமத்துக்காணியான விலத்து என்னோபா தியாய் நான் கொடுத்த லெம் 
ஜாத - ம் இவ்வதிக்கு கிழக்கு இவ்வாய்க்காலுக்கு தெற்கு சீ . சதிரத்து 
எடுப்பு இரண்டிலே நிலத்து நிலம் வத உக சதிரத்து மனை எடுப்பு உள் 
நீ 

வதகீ வா முன்பு ஆழ்வார் கூறாய் இவன் தன் வழியால் இ 
நாயனாருக்கான நிலம் நீக்கி என்னுதான நீ உனு ஆக என்னுதான் 
மனை எடுப்பு உள்பட நீ மீவத வைத இங்கிலம் அரைமா அரைக் 
காணி முந்திரிகை கீழரையே முந்திரிகையும் இம்மனையில் சின்ற தெங்கு 
களும் மரமும் மேல்விதாயும் மற்றும் ஏற்பட்ட உரிமைகளும் அகப்பட 
தானமாக உதகம் பண்ணிக்கொடுத்தேன் . இந்தாயஞார் ஸ்ரீஸேனாபதி 


பாவது 


பட 


அசு 


சிலாசாதனங்கள் . 


நாள் 


ஆழ்வார் ஸ்ரீபண்டாரத்தார்க்கு கோமடத்து உய்யக்கொண்டாபட்டர் பாரி 
யை கற்பகங்கொண்டிச்சானியென் .இப்படி ஸ்வதத்து இன் நீட் மீ 
வதகீ வத தர்மதானமாகக் கொடுக்க முதுகண்பட்டு இத்தர்மதானப் 
பிரமாணம் இசைவு தீட்டு எழுதினேன் . கொமரபுரத்து கேசவபட்ட 
சர்வதாயாஜியார் எழுத்து . 

அர்த்தமண்டபம் மகாமண்டபம் தென்மேல் புறம் . 
2. ஸ்ரீ கோமாறபன்மா தரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர 
தேவர்க்கு யாண்டு உயக -வது பங்குனிமாதத்து நாள் இராசேந்திரசோ 
ழவள நாட்டு புறங்கரமபை நாட்டு களப்பாள் அகரம் முடிவழங்கு சோழ 
சதுர்வேதி மங்கலத்து நாயனார் முடிவழக்கு சோழ விண்ணகரம்பெரு 
மாள் ஆனை காத்த பெருமாளுக்கு வரகூருடையார் காடுவெட்டியார்மகனார் 
சொக்கநாயனார் இந்நாயனாருக்கு பூசைக்கு கட்டின சந்தி ஒன்று சந்திரா 
தித்தவரை விசையகண்ட கோபாலர் . 

கருப்பக்பக்கிரகம் தென்மேல் புறம் . 
3. ஸ்ரீராசராச சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு ய - வது துலா 
நாயிற்று பூர்வபக்ஷத்து துதியையும் வெள்ளிக்கிழமையும் பெற்ற மூலத்து 

சுத்தவல்லி சதுர்வேதிமங்கலத்து கொம்மரை வரதராசப்பட்ட 
னென் வரகூருடையான் சொக்கநாயனார் விசையகண்ட கோபாலற்கு 
நான் நிலவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்த பரிசாவது இற்றை நாளால் 
நான் இவர்க்கு விற்று கொடுத்த நிலமாவது சுத்தவல்லி நல்வரார் சோழ 
ஐக்க நல்லூர் மீ இசை வத எங்கள் மாமனார் சோமதேவபட்டர் காணி 
யான முடிவழக்கு சோழணுக்க பெருமங்கலத்து பிடாகை சுத்தவல்லி 
நல்லூர் நீ ஐ வதம் சோழணுக்க நல்லூர் நீ யசரம் சுத்தவல்லி 
நல்லூர் சோழணுக்க நல்லூர் நீ சமீஜங்வதம் ஆ நீ உயருமீ 
இந்நிலம் இருபத்தஞ்சுமாவும் விற்றுக்கொடுத்துக்கொள்வதானா எம்மி 
லிசைந்த விலைப்பொருள் அன்றாடு நற்காசினால் பு . எளருயா இப்பணம் 
எழுநூற்று ஐம்பதும் ஆவணக்களறியே காட்டேற்றி கைச்சிலவிற் கைக் 
கொண்டு விற்று விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தேன் . விசையகண் 
ட கோபாலற்கு கொம்மரை வாதராசப்பட்டன் எழுத்து இப்படியறிவே 
ன் . இராபூர் கெ . திருவரங்க நாராணப்பட்டனன் இப்படியறிவேன் . 
வெள்ளை நல்லூருடையானென் . 

சோபனமண்டபம் வடபுறம்மேல் . 
4. ஸ்ரீ கோமாறபன்மா திரிபுவனசக்கரவர்த்திகள் இராசராசேந்திர 
சோழதேவர் . குயாண்டு உய - வது மிதுன நாயிற்று பூர்வபக்ஷத்து சத்த 
மியும் வியாழக்கிழமையும் பெற்ற அனுஷத்துநாள் இராசேந்திர சோழவள 
நாட்டு புறங்கரம்பைநாட்டு பிர்மதேயம் . முடிவழக்கு சோழச்சதுர்வேதி , 
மங்கலத்து வெள்ளை நல்லூருடையான் கருமாணிக்கத்தாழ்வானென் நில 


கஜேந்திரவரதர் கோயில் 


அளி 


விலைப்பிரமாணம் வரகூருடையார் காடுவெட்டியார் சொக்கநாயனார் விசை 
பகண்ட கோபாலற்கு நான் நிலவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்த பரி 
சாவது இவ்வூர் பிடாகை சுத்தவல்லிநல்லூர் நீ.யக மீதம்சுத்தவல் 
லிநல்லூர் சோழணுக்கால்லூர் நீ • wat வதம் திருக்குடந்தை கிருஷ் 
ணபட்டர் பக்கல் கொண்டுடையேனான சுத்தவல்லி நல்லூர் நீ சம சுத்த 
வல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ சம ஆக நீஙய உம் இந்நிலம் 
முப்பத்திரண்டு மாவும் எம்மிலிசைந்த விலைப்படி அன்றாடு நற்காசினால் 
பணம் களசாய இப்பணம் தொள்ளாயிரத்தறுபதும் ஆவணக்களரியே காட் 
டெற்றி கைக்கொண்ட இந்நிலத்துக்கு இதுவே விலையாவதாகவும் இது 
வேபொருள் மாவறுதியாவதாகவும் இதுவல்லது வேறு பொருள் மாவறு 
திப்பொருள் சிலவோலைகாட்டக்கடவதல்லவாகவும் இப்படி சம்மதித்து 
நிலவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தோம் . விசையகண்ட கோபால 
ற்கு வெள்ளைநல்லூருடையான் கருமாணிக்கத்தாழ்வான் இவை என் 
னெழுத்து . 
சோபனமண்டபம், வடபுறம் முதல் கருப்பக்கிரகம் தென்புறம் வரை 

5. ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடைபன மரான திரிபுவனச்சக்கரவர்த்திகள் 
ஸ்ரீராசராச சுந்தரபாண்டியதேவற்குயாண்டு யா -வது விம்ஹநாயிற்று 
அமரபகூத்து அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் பெற்ற உரோகணிபாள் 
கிடாம்பி ஸ்ரீ நரஸிம்ஹபட்டனன் நிலவிலைப்பிரமாணம் தெய்வசிங்கவள 
நாட்டு வெண்டாழைநாட்டு ஒக்கூருடையான் நம்பிக்கும் தேவர்மகனார் 
சொக்கநாயனார் விசையகண்டகோபாலற்கு நிலவிலைப் பிரமாணம் பண் 
ணிக்கொடுத்த பரிசாவது இற்றைநாள் இவற்கு நான் விற்று கொடுத்தநில 
மாவது . இவ்வூர் பிடாகை களப்பாள் சுத்தவல்லிநல்லூர் நயசமீ 
ம் சோழணுக்கநல்லூர் நீ யரு பீ ம் ஆக நீ . நய மீ 2 இந்நிலம் ஐம்பது 
மாகாணியும் விற்றுக்கொடுத்துக்கொள்வதான எம்மிலி சைந்த விலைப்பொ 
ருள் அன்றாடு நற்காசினால் பணம் த நா இப்பணம் ஆயிரத்தைந் நூறும் 
ஆவணக் களரியே காட்டெற்றி கைச்சிலவிற்கைக்கொண்டு விற்று விலைப் 
பிரமாணப்பண்ணிக்கொடுத்த இந்நிலத்து: மேனோக்கின மரங்களும் கீணோ 
க்கின கிணறுகளும் பாகமும் பாக உரிமை பாகாருயங்களும் மற்றும் எப் 
பேர்ப்பட்ட உரிமைகளும் அகப்பட விற்றுக்கொடுத்த இங்கிலத்துக்கு இ 
துவே விலையாவதாகவும் இதுவேபொருள் கவறுதியாகவும் இதுவல்ல 
து வேறுபொருள் மாவறுதிப்பொருள் சிலவோலை காட்டக்கடவதல்லவா 
கவும் இப்படிசம்மதித்து விலைக்குறவிற்று பொருளுற கைக்கொண்டு விலை 
டபிரமாணம் பண்ணிக்கொடுத்தேன் . சொக்கநாயனார் விசையகண்ட 
கோபாலற்கு கிடாம்பி ஸ்ரீ நாரஸிம்ஹபட்டனென் ஸ்ரீ நாரஸிம்ஹ பட்டர் 
ஆத்ரயான் நமக்கு ஊர்க்கணக்கு சூழலூருடையான் கருமாணிக்காழ்வா 
னென் என்னெழுத்து இப்படியறிவேன் . இராயூர் கெ . திருவரங்கதாரா 
பயணபட்டனென் இப்படியரிவேன் , ஜானகி கரசிங்கப்பட்டனென் இப்படி 


சிலாசாதனங்கள் . 


யறிவேன் . திருச்சிற்றம்பலமுடையான் பட்டனென் இப்படியறிவேன் , சா 
ண்டிலன் வரதராசப்பட்டனென் இப்படியறிவேன் . விளத்தூருடையான் 
ஏறுதிருவுடையானென் இப்படியறிவேன் . வெள்ளை நல்லூருடையானெ 
ன் இந்த சாதனத்துப்படி பலரும் பிரமாணம் பண்ணினதால் இலாபகல்லி 
லும் கொண்டபடி சாதனம் ஒன்றினால் கோட்டி வரதராசபட்டர் பக்கல் 
கொண்ட பிடாகை சுத்தவல்லி நல்லூர் நீஙயருசக்கு பு . நருயா இப்பண 
ஆயிரத்து ஐம்பதுக்கு நிலம் முப்பத்தஞ்சுமாவும் இவ்வாண்டு கன்னி நாயி 
யற்று பூர்வபக்ஷத்து த்ரிதியையும் புதன்கிழமையும் பெற்ற விசாகத்துநாள் 
காற்கியன் திருச்சிற்றம்பலமுடையான் பட்டர் பக்கல்கொண்ட சுத்தவ 
ல்லிநல்லூர் நீ F. மீ த சத்தவல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் சயன் 
மதம் சோழணுக்கால்லூர் நீ ரு f வதம் ஆ * நீ (ரு) யஎ மீ " வதக்கு 
பானம் தலா இப்பணம் ஆயிரத்தெழு நூறும் இராபூர் சொட்டை வர்த 
நாரவிம்ஹபட்டன் பக்கல்கொண்ைெடயேனான சிலந்துக்கொண்டகாணி 
ஒன்றினால் பிடாகை சுத்தவல்லி-கல்லூர் ஈ .05 மீ " தலம் சோழணுக்க 
நல்லூர் நீ w + மீதம் சுத்தவல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ * * " த , 
ம் ஸ்ரீ கைக்கேசவப்பட்டன் பக்கல் கொண்டுடையேனான பிடாகை சோழ 
ணுக்க நல்லூர் நீ W எ பி , வதம் சுததவல்லிநல்லூர் சோழனுக்கால் ஓர் 
நீ சமீம் கிடாமபிச்செட்டு வரதராசப்பட்டன் பக்கல் கொண்டுடை 
யேனான சுந்தவல்லிநல்லூர் - M • மீ சூலம் சோழனுக்கால்லூர் ** 
w > மீம்நாலூர் பெரும்புறக்கடல் பட்டர் பக்கல்கொண்டுடையேனான 
ஈத்தவல்லிநல்லூர் நீ WE மீ வதம் சோழணுக்கநல்லூர் நீ யரு மீதம் 
இராயூர் சொட்டை வரதராசப்பட்டன் பக்கல் கொண்டுடையேனான சுத் 
தவல்லிநல்லூர் நீ க மீதம் சோழணுக்கநல்லூர் நீ.சூம் ஆக நீருயஉ 

தல இங்கிலம் நூற்று ஐம்பத்திருமாவரையே அரைக்காணியும் விற்றுக் 
கொளவதான எம்மிலிசைந்த விலைப்பொருள் அன்றாடு நற்காசினால் பு . 
சதநாடுய இப்பணம் நாலாயிரத்தை ஏற்றைம்பதும் கொண்டு கன்னி 
நாயிற்று பூர்வபக்ஷத்து த்ரிதியையும் வியாழக்கிழமையும் பெற்ற அனுஷத் 
துநாள் அணைப்புரத்து நாராயணப்பட்டனென் வரகூருடையார் சொக்க 
நாயனார் விசையகண்ட கோபாலற்கு நான் நிலவிலைப்பிரமாணம்பண்ணிக் 
கொடு , தபரிசாவது , இற்றைநாள் நான் இவற்கு விற்றுக்கொடுத்த சில 
மாவது பிடாகை சுத்தவல்லிநல்லூர் நீ யநம 2 ம் பிடாகை சோழ 
ணுக்கநல்லூர் நீ எஎய் உ மீ வதம் சுத்தவல்லிநவுலூர் சோழணுக்கால் 
லூர் நீ ஙசம் சித்தை சீரிளங்கோப்பட்டர் பக்கல் கொண்டுடை 

யேனான 
சுத்தவல்லிகல்லூர் சோழனுக்கநல்லூர் நீ- சு மீ சூம் இராயூர் சொட்டை 
திருவடிபட்டர் பக்கல் கொண்டுடையேனான சுத்தவல்லிநல்லூர் சோழணு 
சகால்லூர் நீ சூ நிவதம் பிடாகை சோழணுக்கநல்லூர் . நீ . எம் கொண் 
டிவர 5 சட்டக்கல் கொண்டைபேனை சுத்தவல்லிரல் லூர்சோ , 


. 


கஜேந்திரவரதர் கோயில் 


அக 


ணுக்கநல்லூர் நீரும் ஆக நீ உளஅமீக்கு பு . சுதஉள ருய இப்பணம் 
ஆறாயிரத்து இரு நூற்று ஐம்பதுக்கும் ஆவணக்களரியே காட்டெற்றி . கை 
ச்சிலவிற்கைக் கொண்டு விற்று விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்த இன் 
னிலத்து மேனோக்கின மரங்களும் கீணோக்கின கிணறுகளும் பாகமும் 
பாகா ஸ்ரீயங்களும் உள்பட விற்றுக்கொடுத்த இந்நிலத்துக்கு இதுவேவிலை 
யாவதாகவும் இதுவே பொருள் மாவறுதியாவதாகவும் இதுவல்லது வேறு 
பொருள் மாவறுதிப்பொருள் சிலவோலை காட்டக்கடவதல்லவாகவும் 
இப்படி சம்மதித்து நிலம் விலைக்குறவிற்று பொருள் கைக்கொண்டு விற்று 
விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தேன் . விசையகண்ட கோபாலற்கு 
அணைப்புறத்து நாராயணப்பட்டனென் இவை என்னெழுத்து இப்படியறி 
வேன் . சாண்டிலன் வரதராசப்பட்டனென் இப்படியறிவேன் . ஆத்ர 
யன் திருச்சிற்றம்பலமுடையான் பட்டனென் இப்படியறிவேன் . விளத் 
தாருடையான் ஏறு திருஉடையானென் உ 

சயனம் முப்பத்தி மண்டபம் வடமேல்புறமேல் 
6. ஸ்ரீராசராச் சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு யக.வது கன்னி 
நாயிற்று பூர் வடக்ஷத்து த்ரிதியையும் வியாழக்கிழமையும் பெற்ற அனுஷத்து 
நாள் வரகூருடையார் சொக்கநாயனார் விசையகண்ட கோபாலற்கு சாண் 
டிலன் வாதராசப்பட்டனன் லெவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தபரி 
சாவது நான் இவர்க்கு விற்றுக்கொடுத்த லெமாவது பிடாகை சுத்தவல்லி 
நல்லூர் நீ சகூமீசுத்தவல்லிநல்லூா சோழணுக்கநல்லூர் நீ ங சமீ ஆக 

அரு மீ இந்நிலம் எண்பத்து மூன்றுமாவும் விற்றுக்கொடுக்க கைக்கொ 
ள் வீதான் எம்மிலி சைந்த விலைப்பொருள் அன்றாடு நற்காசினால் பு . உதருள 
இப்பணம் இரண்டாயிரத்தை நூறும் ஆவணக்களரியே காட்டெற்றிலை 
சிலவிற் கைக்கொண்டு விற்று விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்த இந்தி 
லத்து மோனாக்கினமரங்களும் கீணோசகின கிணறுகளும் பா * மும் பாகா 
ஸ்ரீயங்களும் ஏற்பட்ட விலைப்படி விற்றுப் பொருள் கைக்கொண்டு விற்று 
விலைப்பிரமாணம் பண்ணிக் கொடுத்தேன் விசையகண்ட 

சயகண்ட கோபாலற்கு 
சாண்டிலன் வரதராசப்பட்டனென் இவை என்னெழுத்து . 

சயன முப்பத்தி மண்டபம் வடமேல்புறம் கீழ் 
ஸ்ரீராசராச சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு யஙவது ஸிம்ஹநாயி 
ற்று பூர்வ பக்ஷத்து துதியையும் திங்கட்கிழமையும் பெற்ற அத்தத்து நாள் 
ஸ்ரீகுமரதிருச்சிற்றம்பலமுடையான் பட்டர் பக்கல் கொண்ட சாதனம் ஒன் 
றினால் சுத்தவல்லிநல்லூர் சோழணுக்கால்லூர் நீ பாருயசுத்தவல்லிநல் 
லூர் - 23 மீஜம் பிடாகை சோழணுக்கநல்லூர் நீ உஅ நி எங்கள் 
மாமனார் ஆரிதன் ஸ்ரீநாரஸிம்ஹபட்டன் பாணியாய் என்னுதான சுத்தவ 
ல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ • • .W உடும் பீடாகை சுத்தவல்லி 
ல்லூர் நீ கு ச தரும் எங்கள் இளையமாமனார் ஆரிதன் கோவிந்தபட்டர் 


4 


கைச் 


கூடு 


சிலாசாதனங்கள் . 


காணியாய் என்னுதான சுத்தவல்லி நல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ எ 
மீ தவதம் பிடாகை சுத்தவல்லிநல்லூர் நீ உ மீ வதம் திருவாய்க்குல 
முடையான் பட்டன் காணியாய் என்னுதான சுத்தவல்லி நல்லூர் சோழ 
ணுக்கநல்லூர் நீ • B. மீ ஜயவதம் சுத்தவல்லிநல்லூர் ரீ * மீன தலம் 
முற்றிலன் நாராயணப்பட்டன் பக்கல் கொண்டுடையேனான சுத்தவல்லி 
நல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ உம் சேற்றூர் நாராயணபட்டன் பக்கல் 
கொண்டுடையேனான சுத்தவல்லிநல்லூர் சோழணுக்சநல்லூர் நீ ஈ மீ ஜம் 
பிடாகை சுத்தவல்லிநல்லூர் நீ உமீதம் நாரஸிம்ஹதேவப்பட்டன் பக்கல் 
கொண்டுடையேனான சுத்தவல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் நீ . உரும் 
திருச்சிற்றம்பலக்காலான் தில்லைநகர்ப்பட்டன் பக்கல் கொண்டுடையேனான 
பிடாகை சுத்தவல்லி நல்லூர் நீ ங . மீதம் பிடாகை சோணுக்கநல்லூர் 
* சுமீ ஜவதம் ஆக உா அயடீ மீ தவத இந்நிலம் இரு நூற்றெண்பத் திரண் 
மாமுக்காணி முந்திரிகையும் விற்றுக்கொடுத்தேன் சொக்க நாயனார் 
விசையசண்டகோபாலற்கு ஆத்ரேயன் திருச்சிற்றம்பலமுடையான் பட்ட 
னென் இந்நிலம் இருநூற்றெண்பத்திரண்டு மாமுக்காணி முந்திரிகையும் 
விற்று கொள்வதான எம்மிலிசைந்த விலைப்பொருள் அன்றாடுநற்காசினால் 
பு . அதா இப்பணம் எண்ணாயிரத்தைந் நூறும் ஆவணிக்களரியேகாட்டெ 
ற்றி கைச்சிலவிற் கைக்கொண்டு விற்று விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடு 
த்த இந்விலத்து மேனோக்கின மரங்களும் கீணோக்கினகிணறுகளும் பாக 
மும் பாகா ஸ்ரீயங்களும் அகப்படவிற்றுக்கொடுத்த இந்நிலத்துக்கு இதுவே 
விலையாவதாகவும் இது பொருள் வறுதியாகவும் இதுவல்லது வேறுபொ 
ருள் மாவறுதிப்பொருள் இதுவோலைகாட்டக்கடவதல்லவாகவு. இப்படி 
சம்மதித்து விலைக்குற விற்றுப் பொருள் கைக்கொண்டு விற்று விலைப்பிர 
மாணம் பண்ணிக்கொடுத்தேன் விசையகண்ட கோபாலற்கு ஆத்ரயன் 
திருச்சிற்றம்பலமுடையான் பட்டனென் இவையென்னெழுத்து இப்படி 
யறிவேன் சாண்டிலன் வரதராசப்பட்டனென் 

சயனமுப்பத்தி மண்டபம் வடபுறம் . 
8 . ஸ்ரீ கோக்கட்பனமரான திரிபுவனச்சக்கரவாத்திகள் ஸ்ரீராச 
ராச சுந்தரபாண்டியதேவர்க்குயாண்டு யாக . - வது ஸிம்ஹநாயிற்று பூர்வ 
பக்ஷத்து அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் பெற்ற உரோகணிநாள் ராசேந் 
திர சோழவள நாட்டு புறங்காம்பைநாட்டு பிர்மதேயம் வெள்ளைநல்லூர் 
முடிவழங்குசோழச்சருப்பேதிமங்கலத்து கண்டூர் சந்தனபாஷபட்டனன் 
வரகூருடையார் காடுவெட்டியார் மகனார் சொக்கநாயனார் விசையகண்ட 
கோபாலற்கு சான் விலவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தபரிசாவது 
இற்றைநாளால் நான் இவர்க்கு விற்றுக்கொடுத்த நிலமாவது . இன்னாள் 
பிடாகை சுத்தவல்லிநல்லூர் சோழணுக்கநல்லூர் $ J எ மீ வேதம் சுத்த 
வல்லிநல்லூர் நீ ந.யக மீ தவதம் சோழணுக்கால்லூர் நீ -() mtwம் 


கஜேந்திரவரதர் கோயில் 


| 


ஆக நீ எய் வத இந்லெம் எழுபதுமா காணிமுந்திரிகையும் விற்றுக் 
கொடுத்துக்கொள்வதான எம்மிலிசைந்த விலைப்பொருள் அன்றாடு நற் 
காசினால் பு . உதாஙய இப்பணம் இரண்டாயிரத்து நூற்றுமுப்பதும் ஆவு 
ணக்களரியே காட்டெற்றி கைச்சிலவிற்கைக்கொண்டு விற்றுவிலைப்பிரமா 
ணம் பண்ணிக்கொடுத்தேன் . விசையகண்ட கோபாலற்கு சந்தணபாஷப் 
பட்டனென் இப்படி என் எழுத்து.இப்படியறிவேன் வரகூருடையானென் 

சயனமுப்பத்திமண்டம் வடகீழ்புறம் மேல் . 
9. ஸ்வஸ்திஸ்ரீ வீரமடத்துப்பட்டிலிருக்கும் சேனைக்கடைக்கைக் 
கோளரில் கண்டியதேவன் மகன் அழகன் ஸ்ரீ ஆனை காத்த பெருமாள் திரு 
க்குளம் இவன் தன்ம ஸ்வஸ்திஸ்ரீ . 

சயனமுப்பத்தி மண்டபம் கிழக்கு வடகீழ்புறம் . 
10. ஸ்வதிஸ்ரீ கொச்சடைபன்மரான திரிபுவனச்சக்கரவர்த்திகள் 
இராசராச சுந்தரபாண்டியதேவற்குயாண்டு யஉ- வது துலாநாயிற்று பூர்வ 
பக்ஷத்து த்ரிதியையும் திங்கட்கிழமையும் பெற்ற உத்திரட்டாதிநாள் இரா 
சேந்திர சோழவள நாட்டு புறநகரம்பைநாட்டு பிர்மதேயம் ஸ்ரீமுடிவழக்கு 
சோழசதர்வேதி மங்கலத்து கிடாம்பி ஸ்ரீ நாராயணப்பட்டனும் கிடாம்பி செ 
ட்டு வரதராசப்பட்டனும் இராயூர் சொட்டை திருவரங்க நாராயணப்ப 
ட்டனும் நா ஓர் பெரும்புறக்கடல்பட்டனும் இராயூர் சொட்டை சிவதாத 
ப்பட்டனும் ஏகவாணப்புரத்து நாராயணப்பட்டனும் சத்கோட்டி சதாப்ப 
ட்டனும் கோயிலாபூசன் தில்லைநாயகப்பட்டனும் சுத்தவல்லி சோழணுக்க 
நல்லூர் ஆத்ரயன் திருச்சிற்றம்பலமுடையான்பட்டனும் கொம்மரை வர 
தராசப்பட்டனும் இவ்வனைவோர்களும் நிலவிலைப்பிரமாணம் பண்ணிக் 
கொடுத்த பரிசாவது தென்புறத்து இதன் உரிமைத்தான வரகூருடையார் 
பிள்ளை காடுவெட்டியார் மகனார் சொக்காயனார் பராக்கிரம பாண்டிய 
மழவராயருக்கு நிலம் விற்று நிலவிலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்த பரி 
சாவது இவ்வூர் காணியுடைய எங்கள் இவ்வூர் விலவிலைப்பிரமாண நில 
மாவது குலமாணிக்கநல்லூரும் எல்லையாவது கீழ்பாற்கெல்லை பசுபோக 
ஆற்றுக்கு மேற்கும் மேல்பாற்கெல்லை ஸ்ரீ பூமிவதிக்கு கிழக்கும் தென்பா 
ற்கெல்லை சங்கேந்தி ஏரிஉள் கிடை உள்பட வடக்கும் வடபாற்கெல்லை 
கள்ளியூர் வாய்க்காலுக்கு தெற்கும் ஆக இந்நான்கெல்லைக்குள் பட்ட விளை 
நிலமும் நத்தமும் நீர் நிலையும் உள்பட நீ . நீளயம் மாங்குடி எல்லைக்குத் 
தெற்கும் பிள்ளைக்கிள்ளை வதிக்கும பசுபோக ஆற்றுக்கும் சங்கேந்தி எல் 
லைக்கும் வடக்கும் விளை நிலமும் நத்தமும் நீர் நிலையும் உள்பட நீ சுயஅ 
8 ஆக நீ ருளஎய்வு சீ இ.திவ் பலகாயனமாற்கும் தேவதானமும் திருவி 
டைப்பட்டமும் நீ we நீக்கி நீ டூளசுயஅமீ இன்னிலம் ஐந்நூற்று 
அறுபத்தெட்டுமாவும் எம்மிலிசைந்த அன்றாம் நற்காசினால் பு . தருள இப் 
பணம் ஆயிரத்தைந்நூறும் ஆவணக்களரியே காட்டெற்றிகைச்சிலவிற் 


| 


கூஉ 


சிலாசாதனங்கள் . 


கைக்கொண்டு இந்நிலத்து மேனோக்கின மரங்களும் கீணோக்கின கிணற 
களும் பாகமும் பாகஉரிமை பாகார்யங்களும் மற்றும் ஏற்பட்ட விலைப் 
படி விற்றுக்கொடுத்த இன்னிலத்துக்கு இதுவேவிலையாகவும் இதவே 
பொருள் மாவறு தியாகவும் இதுவல்லது வேறு பொருள் மாவறு திப்பொ 
ருள் சிலவோலை காட்டக்கடவதல்லவாகவும் இப்படி சம்மதித்து விற்று 
விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தோம் . சொக்கநாயனார் பராக்கிரம 
பாண்டிய மழவராயற்கு இவ்வனைவோர்களும் கிடாம்பி ஸ்ரீ நாராயணபட் 
டனென் எழுத்து காம்பிச்செட்டு வரதராசப்பட்டனென் எழுத்து இராயர் 
சொட்டை திருவரங்க நாராயணபட்டனென் எழுத்து நாலூர் பெரும்புற 
க்கடல்பட்டனென் எழுத்து இராபூர் சொட்டை சிவதாதப்பட்டனென் 
எழுத்து ஏகவாணபுரத்து நாராயணப்பட்டனென் எழுத்து சத்கோட்டி 
சதாப்பட்டனென் எழுத்து கோயிலாபூசன் தில்லைநாயகபட்டனென் எழு 
த்து ஆத்ரயன் திருச்சிற்றம்பலமுடையான் பட்டனென் எழுத்து கொம்ம 
வரதராசப்பட்டனென் எழுத்து . 

11. உட்பிரகாரம் சந்ததி வடபால் குத்து கல்லில் சக்கரத்தாழ்வா 
ரின்கீழ ஸ்வதிஸ்ரீ களப்பாள் ஆனைக்காத்த பெருமாளுக்கு குறுச்சிமுவை 
நான் கெல்லையும் நத்தமும் குளமும் இதினுட்பட்ட காலமும் தாரைவார்த் 
தேன் . ஸவதிஸ்ரீ . 

குறிப்பு : - கருப்பக்கிரகம் வடமேற்குமேலு ள சாதனம் முற்காலத்த 
வர் திருப்பணியில் சிதைவுற்றமையால் எடுக்கவியலயில்லை . 


1 


கஙை 


அரும்பத விளக்கம் . 


கக . 


க . 


பாயிரச் சருக்கம் . செவ் வேதப்பாதுகமேல் ஜிலாய் மன் 

நுதல் சாருமென்க ; உபலம் - கல் , க 
க . துவர - முற்ற ; நிரமபடியாய னியா - கன்னியாக . மன் -ஜிலை பெற , 
இப்பாடலில் ஆறு சுவையும் வந்த நுதல் சாரும்- நெற்றியில் திருநாம 
மை காண்க 

டிவமாகச் சாரும் . 

சாரும் . கானகத்திற்கு 
ச . மயிலை - மீன் . இது நிரனிறை . பலம் கனியா தோயம் நல்கி செவ் 
ரு . கரி - சாட்சி . 

வே தப்பாது உகமேல் மன்னுதல் சா 
க0 . நளிந்த - செறிந்த ரும் என்க . உகமேல் - பலயுகங்களு 
வளி - காற்று . 

க்கு மேலாக . 
க ங . பாசுரம் - நம்மாழ்வார் பாசுரம் ; ச . நிகர்த்தன்று - கெர்த்தது .. 
அப்பா ? சுரமாத்திரை உரையென்று தருக்காரை ஓட்டி - பகைவரை 
சிலேடையாகக் கொள்க . பருணித ஓட்டி ; மரங்கள் மேகமண்டலத்தள 
ன் - பண்டிதன் . பாற்றுவது - போக்வு உயர்ந்து . மையார் மெய்யானை 
குவது . 

அணைந்து - விஷ்ணுமூர்த்தியையடை 
கடு . சூள் --சத்தியம் . 

ந்து ; யானைகளை அடையப்பெற்று . 
நுனித்து கருதி . மரை - தாமரை ; மரையென்னும் வி 
கசு . கிழி - பொன்வைத்துக்கட்டி லங்கு . அத்தம் - கை ; அரு நெறி . 
. 

சு . ஆனகதுந்துபி - வசுதேவன் . 
கஅ . ஐவகை நிலை - கடவுளினது வெண்டாமரைமணி யணி 
பரம் , வியூகம் , விபவம் , அந்தரியால் - ஞானம் மிகுதியாக அடைதலை 
மித்துவம் , அர்ச்சை என்னும் ஐந் விரும்பி . 
துவகை நிலைமை . 

கக . காழ்- வைரம் . பரற- நீங்க . 
உக . துவன்று --பொலிகின்ற சூழ்ந்தது - ஆலோசித்தது . 
உ .. , தன்புகழ் - " ஸ்ரீ சைலேச ” க 2 . மூய் - நெருங்கி , சதை - அமி 
என்ற சுலோகத்தினால் கூறப்பட்ட பதம். எண் - பெருமை , 
புகழ் 

கச . பாடுகிடந்த - வர்ங்கிடந்த. 
கடலமிர்து - " ஒர்க்கோலை , மச்சபுராணம் உத்தராபாகத் 
சங்கம் , ஒளிர்பவளம் , வெண் முத்தம் , தில இத்தல புராணம் கூறப்பட்டுள 
நீர்ப்படுமுப்பினோடைந்து ” என்பத ளது . 
னாற் காண்க , எருந்து -கிளிஞ்சில் , கஅ . அதர் - வழி . 
உரு , தலைக்கீடு - வியாஜம் . Y உரு மருதவேந்தன் - இந்திரன் . 
நைமிசச் சருக்கம் . 

நாகம் - யானை . மாகம மஞ் 
. 

க்கானம் - நைமிசா சு - ஆகாயத்திலுள்ள மேகம் . ஆகம 
ரணியம் . 

ம் - வைஷ்ணவாகமம . மஞ்சன் - மை 
2. விஷ்ணுவுக்குக் கூறுங்கால் ந்தன் , 
திருமாது , அவரித்தலமான் மகிழ , 
ஆதவர் சூழ , வானுயர வளர்ந்து எ தலவிசேடச்சருக்க 

கானத்திற்குக் கூறுங்கால் மா 
தவம் நித்தல் அமால் மகிழ வாய்ந்து க . இயவுளார் - கடவுளார் . 
மாதவர் சூழ என்க . நித்தல் - தினம் பற்றி - கவலைப்படச்செய்து . அல்கி 

கூ , பாதத்திற்குக் கூறுங்கால் , உய- தங்கிய . உடங்கு - ஒருக்கு . மற 
பலம் கனியா நல்கி ககனம் கடந்து இயவு - கெட்டவழி . 


பா 


உச . 


கஎ 


சில் 


உசு . 


க . நேமி 


கம் 


னக 


கச 


அ.அ. 
அக . 


வான 


கங .. 


மண்ண - கழுவ . 


54 


க . 


2.2 . 


க 02 . 


கதறி . 


உஅ . 


க 0 . 


கக . 


கக 2 .. 


6.சா. 


கழுது - பேய் . 


155 . 


எ . 


க 22 . 


2 . 


தலைப்பெய்து - கூ . ) 

52. கூழ் - பயிர் . மன் 
இலங்கு கோடு -பிறை தரின் கூட்டம் . 
கூ 0 . மருங்கு - கூட்டம் . 

நூறி - அழித்து . 
கூாது . குறும்படி - பறிக்கும்படி , பிளந்து , பொக்கம் - தா ! 
அலகி-தங்கி 

கவனம் - வேகம் . 

குதிரை. 
கூ அ . தெகிழ்ந்து திகழ்ந்து ; விளி கஎ . பினை - பெண்மான் 
ங்கி . நந்தி -உயர்ந்து . 

விசிகம் - அம்பு 
எந்து என்ன ? 

நிறுக்கும் - நிறுத்து 
சாம்பி - சோர்ந்து O றி . உசு . பாத்து - பகுத்து . 
விதிர்த்து நடுங்கி 

நுதுப்ப - அவிக்க . 
சிம்புளித்து - மூடிக்கொண்டு ந .. போந்தை.பனை . 
ககள் . இறைகூடும்- அரசாட்சி புரியும் . முடை- தீ நாற்றம் . 

மங்குல் உழல்வோர்- அசுரர் வந்து - காற்று 
களத்தை -காப்பான் . 

ற்சி சிந்தூரம் -புளி, 
ஒதை -ஓசை. 
மிறை வளைவு . 

படிமாற்று - படி 
ககரு . கொட்கும்- சுழலும் 

அங்கம் - பரிகரத்தார் முத 
மேல் நந்தி - மேல் விளங்கி ரங்கவைபோகம் - சன 
ஆன்றாண்மை-அமைந்த அட்சி 

இந்திரயாகச்ச 
இழுதை- பொய் மலிர்தல் - விளக்க . 

தளி - கோயில் , 
கல் பேனம் - நரை மழுவேந்தி - 

ஆண்டளப்பான் 
பரசுராமன் . மூன்றாகமம் - அங்கம் , P. பண்டாரம் - பண்ட 
பூர்வம் , பகுசுருதி . சேயிளை 

ரம்- நல்லபண்டங்கள் . 
தூரத்தினை கரியொன்று - 

டவழு 7 . வலந்து - சூழ்ந்து . 
வமைதி 

கைமிக்கு - அளவு 
தடவந்து- தடவி , 

கரு . வினை முதல் - கருத் 
அகைப்புற - துன்புற . 

கள் . உம்பல் -யானை . 
உலவை - காற்று . 

உக . அழுந்து பட்டது - 
வையம் - தோ . 

உடல- பொன் . 
பொதுளும் - தழைக்கும் . உ க . சும்மை - ஒலி . 
கடு) . வெரிந் - முதுகு . 

தீர்த்தமான்மியச்சி 
ஆற்றலன் - மிருகண்டமுனி. 

அறுகை- அறுகம்பு 
கரும்பு சுற்றம் . 

ணாகம் . தெறுத்து - கா 
மயர்ந்து - மயங்கி . 

இட்டு . 
நாம் - அச்சம் 

கருவினை - பாவவி 
கசரு . துயக்கு - தளர்ச்சி , 

ய . விசிட்டம் - எல்லா 
ஆம்பல் - செவ்வல்லி ; யானை க 2 . அல்கலான் - நாள் 
யுமாம் . 

குல்லை - துளசி . 
கடு . போழ் - பிளவு பாழி - வலி . பரசின் - துதித்தா 

தாலத்துவசச் சருக்கம் . உச . கோசிகம்-பட்டு . 
சுலாவிய - 
ய - சூழ்ந்த . 

உரு . சாறு - திருவிழா . 
தேத்து -தேசத்து 

தளி - மழை . 


(56 . 


க 2 .. 


கட்ச . 


ககக . 


கம் . உ 


உ ச . 


கருக.. 


கநகா. 


ககக . 


சசக . 


Ito 


உக . 


2 ID 


h0 . 


